My maternal great-grandfather was amongst the most orthodox lyengars 
in Palayamkottai. However, when our street Shiva temple’s festival began 
and the Vahanas passed by his house, he would always ensure that offerings 
were made (though not personally by him!). And on 2 days when the 
vahanas would pass by in the mid-morning blazing sun, everyone was 
given generous quantities of paanagam and neer mor. When | spent summer 
vacations in Palayamkottai, my grandfather never tired of telling me 


this, as we waited for the vahanas to pass by our house. 


Vahanas in particular, and temple festivals in general, therefore, are at 
least to me, always associated with tolerance, gaiety and an occasion to 
celebrate. For a small child to see towering figures, shaded by umbrellas 
and carried by 12 well-built men was an awe-inspiring sight. More so 
because they were lit up by sputtering petromax lamps and accompanied 
by a tavil and a nagaswaram player, both competing rather than 


co-operating with each other. 


— 


foreword 


1 am grateful to Mrs. Chandra Sankar who encouraged mé"and graciously 
agreed to sponsor this work on vahanas. Although vahanas are an integral 
part of temple festivals, surprisingly, little documentation and research 
have been done on them. Therefore, | think it is most appropriate for 
Mrs. Sankar to have accepted this topic. In this context | would like to 
place on record my sincere appreciation to the staff of Kalamkriya for 
their enthusiastic support. 


Kalamkriya’s earlier publications are elegantly produced and deal with 
subjects concerning the culture and tradition of our country. 
The Sanmar Group has been strongly supporting the metro’s heritage for 
several years. 


My thanks are due to Dr. 5. Balusamy, Dr. R. Kausalya, Dr. 5. Kennedy, 
Dr. 5. Padmanabhan, Dr. M. V. Pasupathy, Mr. V. K. Sudarshan, 
Mr. M. Vaithyalingam and Mrs. G. Parrvathy, all of whom helped me in 
many ways to get information on the vahanas. 


Pradeep Chakravarthy 


pradeepandanusha@gmail.com 


20th October 2010 


Chennai 


என்னுடைய தாய்வழி முப்பாட்டனார்‌ பாளையங்கோட்டையின்‌ ஆசாரசீல 
வைணவர்களில்‌ ஒருவராக இருந்தவர்‌. ஆனாலும்‌, எங்கள்‌ தெருவில்‌ உள்ள சிவன்‌ 
கோயில்‌ உற்சவங்களின்‌ போது, பல வாகனங்களுடன்‌ சுவாமி புறப்பாடு எங்கள்‌ 
வீட்டு வாசல்‌ வழியாகப்‌ போகும்போது, உரிய நிவேதனங்கள்‌ அளிக்கப்பட 
வேண்டுமென்பதில்‌ கவனமாக இருப்பார்‌ - (குன்‌, கைகளால்‌ அவைகளை அளிக்க 
மாட்டாரென்ற போதிலும்‌ ) அதில்‌ இரண்டு நாட்களில்‌, உச்சி வெயில்‌ கொளுத்தும்‌ 
வேளையில்‌, வாகனங்கள்‌ செல்லும்‌ பொழுது எல்லோருக்கும்‌ பானகமும்‌ நீர்‌ மோரும்‌ 
தாராளமாகக்‌ கொடுக்கப்படும்‌. நான்‌ என்‌ கோடை விடுமுறை நாட்களை 
பாளையங்கோட்டையில்‌ கழித்த நாட்களில்‌, அவ்வாகனங்கள்‌ எங்கள்‌ வீட்டின்‌ தெரு 
வழியாக வரக்காத்திருக்கும்‌ போதெல்லாம்‌ இதை எனக்கு சலிக்காமல்‌ எடுத்துக்‌ 
கூறுவார்‌ என்‌ தாத்தா. 

இதனால்‌, எனக்கு பொதுவாகவே கோயில்‌ உற்சவங்களும்‌ குறிப்பாக, கடவுளின்‌ 
வாகனங்களும்‌ மற்ற மதங்களை ஏற்று, உல்லாசமாகக்‌ கொண்டாட வேண்டிய 


நிகழ்வுகளாகவே இருந்திருக்கின்றன. வலிமை வாய்ந்த 12 ஆட்கள்‌ சுமந்து வர, 


உச்சியில்‌ குடையுடன்‌ அந்த வானுயர்ந்த மூர்த்திகள்‌ பவனி வருவதைக்‌ காண்பது, 


சிறுவனான என்‌ மனதில்‌ ஒருவித உத்வேகத்தை எழுப்பும்‌ காட்சியாகவே இருந்தது. 
ஓசைகளை ஒளியுடன்‌ சேர்த்து உமிழும்‌ பெட்ரோமாக்ஸ்‌ விளக்குகளும்‌, உடன்‌ 
செல்லும்‌ தவில்‌, நாதசுவரக்காரர்களும்‌ ஒருவருடன்‌ ஒருவர்‌ ஒத்துப்‌ போகிறார்களா 
அல்லது போட்டியிடுகிறார்களா என்று வியக்கவைக்கும்‌. 


முன்னுரை 


திருமதி சந்திரா சங்கர்‌ அவர்கள்‌ என்னை ஊக்குவித்து இப்புத்தகத்தை எழுதுமாறு 
கூறியதற்கு எனது மனமார்ந்த நன்றி. மேலும்‌ வாகனகங்கள்‌ நம்‌ கோவில்‌ 
உற்சவங்களில்‌ இன்றியமையாத ஒரு அங்கமாக இருப்பினும்‌, எக்காரணத்தினாலோ 
ஆராய்ச்சியும்‌ பதிவுகளும்‌ செய்யப்படாததால்‌ புத்தகத்தை இத்தலைப்பில்‌ எழுதலாம்‌ 
என திருமதி சந்திரா சங்கர்‌ அவர்கள்‌ கூறியது மிகவும்‌ அருமையான ஒரு எண்ணம்‌ 
என்றே நான்‌ கருதுகிறேன்‌. இத்தருணத்தில்‌ எனது உளமார்ந்த பாராட்டுக்களை 
கலம்கிரியாவின்‌ தெரிவிக்கக்‌ 


உற்சாகமான பணியாளர்களுக்குத்‌ 


கடமைப்பட்டிருக்கின்றேன்‌. 
கலம்கிரியா மிகவும்‌ நேர்த்தியாக நமது நாட்டின்‌ பண்பாடு மற்றும்‌ கலாச்சாரத்தைப்‌ 
பாதுகாக்கும்‌ வகையில்‌ பல படைப்புக்களை வருடம்‌ தோறும்‌ பதிப்பித்து வருகிறது. 
பல வருடங்களாக சன்மார்‌ குழுமம்‌ சென்னையின்‌ பாரம்பரியத்தைப்‌ பேணிக்‌ காக்க 
பெரிதும்‌ உறுதுணையாக நிற்கிறது. 
பல வகைகளிலும்‌ வாகனகங்கள்‌ பற்றிய தகவல்கள்‌ அளித்து உதவிய 
முனைவர்‌ எஸ்‌. பாலுசாமி, முனைவர்‌ ஆர்‌. கெளஸல்யா, முனைவர்‌ எஸ்‌. கென்னெடி, 
முனைவர்‌ எஸ்‌. பத்மநாபன்‌, முனைவர்‌ எம்‌.வி. பசுபதி, திரு. வி.கே. சுதர்சன்‌, 
திரு. எம்‌. வைத்யலிங்கம்‌ மற்றும்‌ திருமதி ஜி. பார்வதி ஆகியோருக்கு என்‌ நன்றி. 
பிரதீப்‌ சக்ரவர்த்தி 
20 அக்டோபர்‌ 2010 


சென்னை 


Ze 


Contents - பொருளடக்கம்‌ 


۱ Page no 
Introduction - அறிமுகம்‌............. வை வவ و‎ வையை வலையை 4 
1. Surya Prabhai Vahana - சூர்யப்‌ பிரபை வாகனம்‌... 
2. Chandra Prabhai Vahana - சந்திரப்‌ பிரபை வாகனம்‌ ........பை 11 
3, Garuda Vahana - கருட வாகனம்‌ 18 
4. Hanumantha Vahana - ஹனுமந்த வாகனம்‌... 
5. Rishabha Vahana - ரிஷப வாகனம்‌...‘ 17 
6. Adikara Nandi - அதிகார நந்தி............. வ வைவவைவ வைய வைகை 19 
7. Kamadhenu Vahana - காமதேனு வாகனம்‌ 
8. Gandharva Vahana - கந்தர்வ வாகனம்‌ .. 
9, Bootha Gana - பூத கணம்‌ 
10. Tharakasura Vahana - தாரகாசுர வாகனம்‌ سس سم‎ 27 
11. Narakasura Vahana - நரகாகர வாகனம்‌ .............. வைய வவ 


12. Purushamriga Vahana - புருஷாம்ருக வாகனம்‌ 
13. Gandabherunda Pakshi - கண்டபேருண்ட பக்ஷி... 


16. Mayil Vahana - மயில்‌ வாகனம்‌ 
17. Kili Vahana - கிளி வாகனம்‌ .............. A 41 
18. Moonjuru Vahana - மூஞ்சூறு வாகனம்‌... 


19. Yanai Vahana - யானை வாகனம்‌... வையை AD 
20. Aadu Vahana - ஆடு MIT 5568۳ cr வை دم ی ویو‎ 47 
21. Puli Vahana - புலி வாகனம்‌ .......... 1 1 வவ வவ வவ வவ وه‎ 


Page no 
22. Kudhirai Vahana - குதிரை 00560۳18 :۰ ۰ سس سس‎ பபப D 1 
23. Yali Vahana - யாளி வாகனம்‌..." பேவ வை வையை DD 
24. Simba Vahana - சிம்ம வாகனம்‌............ டட வப வை DD 
25. Maan Vahana - மான்‌ வாகனம்‌ 
26. Padma Vahana - பத்ம வாகனம்‌ ... 59 
27. Tirupuli Azhwar Vahana - திருப்புளி ஆழ்வார்‌ வாகனம்‌ ................... „61 
28. Kalpa Vriksha Vahana - கல்ப விருக்ஷ வாகனம்‌............. பைவ 03 
29. Punnai Maram Vahana - புன்னை மர வாகனம்‌ ............ பைவ OD 
30. Sesha Vahana - சேஷ வாகனம்‌ 575 
31. Kailasa Vahana - கைலாச வாகனம்‌... 69 
32. Vimana - விமானம்‌ 
33. Chapparam - சப்பரம்‌... م‎ 73 
34. Pallakku - பல்லக்கு e வவ வை அவவை 
35. Kannadi Pallakku - கண்ணாடிப்‌ பல்லக்கு = 
36. Aalum Pallakku - ஆளும்‌ பல்லக்கு ............... 78 
37. Govardhana Giri Vahana - கோவர்த்தன கிரி வாகனம்‌........ se 
38. Parangi Naarkali - பரங்கி நாற்காலி.............................. 81 
பட்டத்து AAA 
40. Goratham - கோரதம்‌..... 
41. Procession paraphernalia - வீதி உலா உபகரணங்கள்‌ 
Glossary 


No part of this book may be reproduced in any form or by any means, without permission from the publisher. 
இப்புத்தகத்தின்‌ எந்தப்‌ பகுதியையும்‌ எவ்விதத்திலும்‌ வெளியீட்டாளரின்‌ அனுமதியின்றி மறுபதிப்பு செய்யக்கூடாது. 


The Shiva temple in Peria Tirukonam (near Ariyatur), does not receive 
many devotees today. Yet among all the ancient inscriptions pertaining 
| to festivals, it has the most unique one. The partially damaged script on 
the wall is unintelligible to most Tamil speakers today, but when they 
were carved into the wall in 1274 CE, the town must have been abuzz 
with charged-up emotions and passion. During the 18th year of Rajendra 
Chola lil, the temple lands had been sold. The temple fell into disrepair 
and the festivals had come to a halt. Panchavaneswaran was the son of 
the temple devadasi, Avudai Nachi. He was frustrated that the villagers, 
the kings and other devotees were doing nothing to revive the temple 
festivals. He beheaded himself to bring the issue to the attention of the 
powers that be. Following his death, the temple assembly with the 
co-operation of the devotees, redeemed the land, restored the wealth of 
` the temple and revived the festival. 


The few lines of text on the damaged wall are forgotten but the spirit of 
this 13th-century devotee is reflective of the festivals in the temples of 
Tamil Nadu, of which vahanas are an important part. 


Vahana is a Sanskrit word that literally means ‘vehicle.’ In ancient Hindu 
texts, when the iconographies of the Gods are described, each of them is 
given a vehicle, such as goat for Agni. Some of the less common vahanas 
(along with the deity for which it is described in parenthesis) include the 
following: 

Dog (Bhairava and Angarakan or Mars) 

Swan (Brahma) 


Jackal or Owl or a Human Corpse (Chamundi) 


` White elephant (Guru or Jupiter) 

; White elephant/clouds (Indra) 

| Pigeon/hawk (Dragon’s tail or Ketu) 
Human dwarf/goat (Kubera) 


Introduction 


Owl (Lakshmi) 

Yali (Budhan or Mercury) 

Chariot drawn by male black buck (Chandran or Moon) 
Human corpse/crocodile (Nairuthi) 

Snakes, trees, clouds (Saptamatrikas) 

Makara or crocodile (Varuna) 

Antelope (Vayu) 

White horse (Sukran or Venus) 


For the devotee, vahanas symbolise an ancient tradition of incorporating 
elements of nature into worship, and they believe that by worshipping 


the vehicles of the Gods, the path of access to the Gods themselves 15 
made easier. 


For the social historian, the use of vahanas and the grandeur of the 
festivals hark back to an ancient Tamil tradition of intermingling religion 
and politics. Every aspect of a temple festival mimics the rituals and 


paraphernalia in the palace and serves to cement the status of the King 
as God's representative. 


Many kings in the past, funded these festivals to coincide with their 
birthdays. Most brahmotsavams are for a 10-day duration and invariably 
happen in summer, when the lands are fallow. In the past, this time would 


have been ideal to get people to contribute to the temple, as there would 
be little work otherwise. 


The integral role played by vahanas in temple festivals must have evolved in 
the Bhakti period. identified with several centuries, the period from 7th to 
11th centuries saw the movement at its peak. The movement advocated 
greater inclusivity and brought God's presence nearer to the people. 
Processions with images on a vahana paraded in the streets not only increased 
approachability but also mimicked the King’s procession of his kingdom. 


Processions of temples also add to the role of the temple in society. 
The festival provided entertainment to the inhabitants and was also a 
source of employment. Carpenters, painters, wood carvers and metal 
image workers were needed to keep the vahana and bronzes in good 
repair. Processions were accompanied by singers, dancers, those who 
recited hymns and several others who bore the vahana or walked on 
either side holding other paraphernalia like fly whisks and flaming torches 
that would find a place in any royal procession. The sequence of vahanas 
vary from temple to temple and does not conform to any particular order. 


The Making of a Vahana 


The making of a vahana is governed by the ancient texts, invariably in 
Sanskrit. Some of them include the Sagaladikaram, Manasaram, Kashyapa 
Silpam and Brahmeeya Chitrakarma Shastra. They prescribe elaborate 
rules not only for every stage but all aspects in the making of a vahana. 


In the choice of wood, the financial considerations of the sponsor are 
taken into account. Trees such as Mavilingam, Karungaali, Athi, Jackfruit 
are all preferred because they ooze a sap and are easy to carve, and lift 
owing to their light weight. Teak is heavy and expensive but also preferred 
for its durability. The poles that are used to carry the vahana are usually 
of bamboo or banyan because they are flexible and strong. 


The trees to be cut were chosen with care. Trees growing on the roadside, 
near a temple, in an important part of the village, or near a cremation 
ground were not to be cut. Trees that were the nesting spots for birds 
and other animals or infested by insects or struck by lightning were also 
to be avoided. The texts also differentiated between male trees (with 
harder trunks and straight flowers) and female trees that bulged at the 
base and had softer flowers. The gender of the tree was connected to the 
type of vahana that was to be made. 


The tree was cut on a date favourable to the sponsor. Those who cut the 
tree did so after having a bath and wearing clean clothes. They had to 
meditate on God as they performed the task. A small cut was made to 
check the consistency of the sap. Clear sap was preferred. Sap that was 
coloured red, if present, meant that the tree was disqualified from being 
used. The cut tree had to fall in an auspicious direction, particularly 
towards the east. 


The tree was then dried, cured and seasoned. The master sthapathi, on 
an auspicious day, appropriately dressed and with Sanskrit hymns on his 
lips, cut the log into the required parts. The size of the vahana was 
dictated by the size of the images and also financial constraints. 


The trunk was cut into a number of parts to reduce wastage and ensure 
that the creation of the object happened in parallel. The drawing was 
etched out and work was allocated based on experience, the more junior 
members focussing on bringing the wood to shape and the master 
craftsmen adding the final touches and the finer details. 


After the individual parts had been made, the sthapathi assembled them 
using wooden plates and wooden or metal supports. A wooden base 
supported the entire structure. The entire image or at least the joints 
would be hidden, by pasting a thin cotton cloth over it, to give a smooth 
appearance. 


Over this, a layer of chalk powder mixed with adhesive was applied, This 
made the image smooth and ready to take on colours. The art of painting 
with vegetables or natural dyes is lost, and oil paints are used today. In 
some temples, a paste is applied and small pieces of mirror or coloured 
glass stuck on it. The gaps would be closed with more paste and the joints 
sealed with gold foil. The resultant effect was a grand combination of gold 
and mirrors. The cheaper alternative was to paint the vahana in bright 
colours and then apply several coats of varnish. Affluent temples, coated 
the vahana with embossed sheets of metal such as brass, silver or gold. 


On an auspicious day, with due honours, a vetlottam or trial run was 
conducted. The idol was installed on the vahana and secured with ropes 
that passed through the base of the bronze deity and fastened to the 
hooks provided on the vahana pedestal. The simple procession tested the 
stability of the vahana when bearing weight. The ritual was preceded by 
the sthapathi drawing the eyes of the image and thereby ceremoniously 
bringing it to life. If all was well, the sthapathi was honoured as the 
mother figure of the vahana, while the priest was regarded as the father. 
The vahana then became a property of the temple and housed in a covered 
hall with other vahanas and used during festivals. 


பெரிய திருகோணம்‌ (அரியலூருக்கு அருகே) என்னும்‌ நகரத்தில்‌ உள்ள சிவன்‌ 
ஆலயத்திற்கு பக்தர்கள்‌ அதிகம்‌ செல்வதில்லை. எனினும்‌ கோவில்‌ உற்சவங்களைக்‌ 
குறித்த பழமையான, தனித்துவம்‌ கொண்ட கல்வெட்டுக்‌ குறிப்பு, அங்குதான்‌ 
காணப்படுகிறது. சிதிலமடைந்த சுவரில்‌ பதிவு செய்யப்பட்டிருக்கும்‌ அக்குறிப்பை 
படிப்பது பலருக்கும்‌ சிரமமாக இருக்கலாம்‌. ஆனால்‌, அவை முதலில்‌ செதுக்கப்பட்ட 
வருடமான 1274 டேல்‌ அந்நகரம்‌ ஆர்வமிக்க உணர்வுகளுடன்‌, உயிருடன்‌ வாழ்ந்த 
ஒன்றாகத்தான்‌ இருந்திருக்க வேண்டும்‌ என்பதை அனைவராலும்‌ நிச்சயம்‌ உணர 
முடியும்‌. மூன்றாம்‌ இராஜேந்திர சோழன்‌ ஆட்சி காலத்தில்‌, அக்கோயிலின்‌ நிலங்கள்‌ 
விற்கப்பட்டிருந்தன. கோவில்‌ சிதிலமடைந்து, உற்சவங்களும்‌ நின்று போயிருந்தன. 
கோவில்‌ தேவதாசிகளில்‌ ஒருவரான ஆவுடை நாச்சியின்‌ மகன்‌ பஞ்சவனேஸ்வரன்‌, 
அக்கோவில்‌ உற்சவங்களைப்‌ பற்றிச்‌ சிறிதும்‌ அக்கறை கொள்ளாத 
கிராமவாசிகளையும்‌, அரசர்களையும்‌, மற்ற பக்தர்களையும்‌ கண்டு மனம்‌ நொந்தான்‌. 
தன்‌ மனநிலையை ஆட்சியில்‌ இருப்பவர்களுக்கு உணர்த்தும்‌ வகையில்‌, அவன்‌ தன்‌ 
தலையையே கொய்துகொள்ளும்‌ கொடூரமான முடிவிற்கு வந்தான்‌. அவனுடைய 
மரணத்திற்குப்‌ பிறகு, கோவில்‌ பணியாட்கள்‌, பக்தர்களின்‌ உதவியுடன்‌ கோவில்‌ 
சொத்துக்களை மீட்டு, உற்சவங்கள்‌ மீண்டும்‌ நடைபெற வகை செய்தனர்‌. 

பதிவு செய்யப்பட்ட வரிகள்‌ நினைவில்‌ தங்கவில்லை என்றாலும்‌, பதின்மூன்றாம்‌ 
நூற்றாண்டின்‌ அந்த பக்தனின்‌ முக்கிய உணர்வு அன்றைய தமிழ்‌ நாட்டுக்‌ 
கோவில்களின்‌ உற்சவங்களில்‌ வாகனங்கள்‌ வகித்த முக்கியமான பங்கை 
குறிப்பிட்டுக்‌ கூறுகிறது. 


' சம்ஸ்கிருத மொழிச்‌ சொல்லான வாகனத்தின்‌ பொருளே, சுமப்பதுதான்‌. 


தொன்மையான இந்து நூல்களில்‌, இறைவனின்‌ சிலைகளைப்‌ பற்றிய விவரங்களை 
வர்ணிக்கும்‌ போது, ஒவ்வொரு மூர்த்திக்கும்‌ ஒவ்வொரு வாகனம்‌ குறிப்பிடப்‌ 
படுகிறது. உதாரணமாக அக்னிக்கு ஆடு. அவைகளில்‌ பரவலாக அறியப்படாமல்‌ 
இருப்பவைகளில்‌ சில: நாய்‌-பைரவர்‌, அன்னம்‌-பிரம்மா, ஒனாய்‌ அல்லது ஆந்தை 
அல்லது மனிதப்பிணம்‌-சாமுண்டி, வெள்ளை யானை-குரு அல்லது ஐூபிட்டர்‌ 
(கிரகம்‌), வெள்ளை யானை அல்லது மேகங்கள்‌-இந்திரன்‌, புறா அல்லது பருந்து- 
கேது, குள்ளன்‌ அல்லது ஆடு-குபேரன்‌, ஆந்தை-லக்ஷ்மி, யாளி-புதன்‌, கருத்த ஆடு 
இழுக்கும்‌ ரதம்‌-சந்திரன்‌, பிணம்‌ அல்லது முதலை-நைருதி, பாம்பு, மரம்‌ மற்றும்‌ 
மேகம்‌ -ஸப்தமாத்ரிகைகள்‌, முதலை-வருணன்‌, மான்‌-வாயு, வெள்ளைக்‌ குதிரை- 
சுக்கிரன்‌. 

இயற்கையின்‌ பல்வேறு அங்கங்களையும்‌ வழிபாடு செய்யும்‌ பக்தனின்‌ பண்டைய 
வழக்கத்தின்‌ குறியீட்டாகவே இவை அமைந்துள்ளது. கடவுள்களின்‌ வாகனங்களை 


அறிமுகம்‌ 


வழிபடுவதன்‌ மூலம்‌ கடவுளை அடையும்‌ வழி எளிதாகுமென்பதும்‌ முதியோர்களின்‌ 
நம்பிக்கை. 

பண்டைய வழக்கமான மதமும்‌ அரசியலும்‌ ஒன்றில்‌ ஒன்று கலந்து திகழ்வதையே 
வாகனங்களின்‌ உபயோகமும்‌, அவைகளை சம்பந்தப்படுத்தி நடக்கும்‌ 
உற்சவங்களின்‌ செழிப்பும்‌ ஒரு சமூக சரித்திர ஆராய்ச்சியாளனுக்கு 
சுட்டிக்காட்டுகின்றன. அரச வாழ்க்கையின்‌ சடங்குகளும்‌ ஆடம்பரங்களும்‌, கோவில்‌ 
உற்சவங்களின்‌ சடங்குகளில்‌ எதிரொலிப்பதை நாம்‌ காணலாம்‌. 

பல அரசர்கள்‌ தங்கள்‌ பிறந்த நாட்களில்‌ தான்‌ கோவில்‌ உற்சவங்களுக்கு நிதி 
அளித்து அவற்றை நடத்தினார்கள்‌. அந்நாளில்‌ நடத்தப்பட்ட உற்சவங்கள்‌ 
இறைவனை அரசனுடன்‌ இணைத்ததை இது உறுதி செய்கிறது. அநேக 
பிரம்மோற்சவங்களும்‌ கோடைக்காலங்களில்‌ அறுவடைக்குப்‌ பின்‌ நிலம்‌ தரிசாக 
இருக்கும்போது நடைபெறுவது ஏனெனில்‌ அம்மாதங்களில்தான்‌ மக்கள்‌ 
உற்சவங்களில்‌ முழுமையாக பங்கேற்பதற்கு போதுமான நேரமிருந்தது. 

கோவில்‌ உற்சவங்களில்‌ வாகனங்களின்‌ பங்கு பக்தி காலம்‌ தொட்டு, தொடர்ந்து 
வளர்ந்து வந்திருக்க வேண்டுமென்று கருதப்படுகிறது. பல நூற்றாண்டுகளைக்‌ 
கொண்ட லிருந்து 11ம்‌ நூற்றாண்டு வரையிலுள்ள காலகட்டத்தில்‌ தான்‌ பக்தி 
இயக்கம்‌ அதன்‌ உச்சக்கட்டத்தை அடைந்தது. அந்த இயக்கம்‌ மக்கள்‌ 
அனைவரையும்‌ சென்றடைந்ததுடன்‌, இறைவனை மக்களுக்கு மிக அருகில்‌ 
கொண்டும்‌ சேர்த்தது. 

இவைகளின்‌ தாக்கம்‌ மக்களிடையே ஏற்பட்டதன்‌ மூல காரணம்‌ பக்தியென்றாலும்‌, 
அங்கு வாழும்‌ மக்களுக்கு பொழுதுபோக்காகவும்‌, வேலை வாய்ப்புக்கள்‌ 
அளிப்பவையாகவும்‌ ஒரு கோவில்‌ உற்சவம்‌ திகழ்வதை இப்பாடல்கள்‌ 
எதிரொலிக்கின்றன. தச்சர்கள்‌, சித்திர வேலை செய்பவர்கள்‌, மரத்தில்‌ உருவங்கள்‌ 
செதுக்குபவர்கள்‌, உலோகங்களில்‌ வேலை செய்பவர்கள்‌ என பலர்‌ 
வாகனங்களையும்‌ வெண்கலச்‌ சிலைகளையும்‌ பராமரிக்கத்‌ தேவைப்பட்டார்கள்‌. 
ஊர்வலங்களைத்‌ தொடர்ந்து, பாடகர்களும்‌, ஆடலழகிகளும்‌, வேதம்‌ மற்றும்‌ 
திவ்விய பாசுரங்களை ஓதுபவர்களும்‌, வாகனம்‌ சுமப்பவர்களும்‌, மற்ற 
உபசாரங்களுக்குத்‌ தேவையான சத்ரம்‌, சாமரம்‌, தீவட்டிகள்‌ சுமப்பவர்‌ என ஒரு 
அரசனின்‌ நகர்வலத்தில்‌ அவருக்கு இரு பக்கத்திலும்‌ காணப்படும்‌ அனைத்து வித 
உபசாரங்களை அளிப்பவர்‌ என அனைவரும்‌ இறைவன்‌ புறப்பாடுகளிலும்‌ 
இருந்தனர்‌. கோவில்‌ உற்சவங்களில்‌, வாகனங்கள்‌ எந்த வரிசையில்‌ 


அமையுமென்பதை திட்டவட்டமாகக்‌ கூற இயலாது. அந்த வரிசைக்‌ கிரமம்‌, 
கோவிலுக்கு கோவில்‌ மாறுபடும்‌. 


॥ 


வாகனத்தின்‌ செய்முறைகள்‌ 


பெரும்பாலும்‌ சம்ஸ்கிருதத்தில்‌ உள்ள பழைய சுவடிகளின்படியே வாகனங்கள்‌ 
செய்யப்படுகின்றன. அவைகளில்‌ சில: சகலாதிகாரம்‌, மனஸாரம்‌, காச்யப சில்பம்‌, 
மற்றும்‌ ப்ரம்மேய சித்ரகர்ம சாஸ்திரம்‌ ஆகியன, அவை, வாகனங்கள்‌ 
உருவாக்குவதில்‌ உள்ள ஒவ்வொரு நிலைக்கும்‌ மிகக்‌ கடுமையான விதிகளைக்‌ 
குறிப்பிடுகின்றன. ஆரம்ப நிலையில்‌ உரிய மரத்தை தேர்ந்தெடுப்பதில்‌, நன்கொடை 
அளிப்பவரின்‌ பொருளாதார நிலையும்‌ கருத்தில்‌ கொள்ளப்படுகிறது. மாவிலிங்கம்‌, 
| கருங்காலி, அத்தி, பலா ஆகியவை, அவைகளிலிருந்து வெளிவரும்‌ 
பசைகளுக்காகவும்‌, எளிதில்‌ வடிவமைக்கக்‌ கூடியதாகவும்‌ இலேசாகவும்‌ 
இருப்பதால்‌, விரும்பப்படுகின்றன. தேக்கு கனமாகவும்‌ விலை உயர்ந்ததாகவும்‌ 
இருந்தாலும்‌, அதன்‌ உறுதியான தன்மைக்காக, தேர்ந்தெடுக்கப்படுகிறது. 
வாகனங்களை சுமக்கும்‌ கழிகள்‌, பெரும்பாலும்‌ அவைகளின்‌ வளைந்து கொடுக்கும்‌ 
தன்மைக்காகவும்‌ பலத்திற்காகவும்‌ மூங்கிலாலோா ஆலமரத்தாலோ 
செய்யப்படுகின்றன. 
அவைகளுக்கான மரங்களும்‌ கவனமாகத்‌ தேர்ந்தெடுக்கப்படும்‌. சாலை ஓரங்களில்‌ 
இருக்கும்‌ மரங்கள்‌, கோவிலினுள்ளே இருப்பவை, இடுகாட்டின்‌ அருகில்‌ இருப்பவை 
வெட்டப்படமாட்டா. பறவைகளுக்கும்‌, மிருகங்களுக்கும்‌ இருப்பிடமாக இருக்கும்‌ 
மரங்களும்‌, பூச்சி அரித்த அல்லது மின்னலால்‌ தாக்கப்பட்ட மரங்களும்‌ 
தவிர்க்கப்படும்‌. அச்சுவடிகள்‌ தடுமனான அடிகள்‌ கொண்ட மரங்கள்‌, நிமிர்ந்து 
நிற்கும்‌ பூக்களை கொண்டவை, ஆண்‌ மரங்கள்‌, அடிபருத்து, மென்மையான 
பூக்களைக்‌ கொண்ட பெண்‌ மரங்கள்‌ என வெவ்வேறாக வகைபடுத்திக்‌ 
கூறப்படுகின்றது. செய்யப்படும்‌ வாகனத்திற்கும்‌ தேர்ந்தெடுக்கப்படும்‌ மரத்தின்‌ 
பாலிற்கும்‌ தொடர்பு இருக்கும்‌. 
நன்கொடையாளருக்கு ஏற்றதான விசேஷ நாளில்‌ மரம்‌ வெட்டப்படும்‌. மரம்‌ 
வெட்டுபவர்களும்‌ குளித்து, சுத்தமான ஆடைகள்‌ உடுத்தி வர வேண்டும்‌. அவர்கள்‌ 
தம்‌ வேலையைச்‌ செய்யும்‌ போது, இறைவனை தியானம்‌ செய்ய வேண்டும்‌. 
மரப்பசையின்‌ நீர்மையை அறிய முதலில்‌ ஒரு சிறிய வெட்டு செய்யப்படும்‌. தெளிந்த 
ஒழுக்கு விரும்பப்படும்‌. சிவப்பு வண்ண ஒழுக்கு தென்பட்டால்‌, அந்த மரம்‌ 
உபயோக ப்படுத்தமாட்டாது. வெட்டப்படும்‌ மரம்‌, கிழக்கு போன்ற புனிதத்‌ திசையில்‌ 
, விழவேண்டும்‌. 
| பின்‌ அந்த மரம்‌, உலர்த்தப்பட்டு, நாள்பட வைக்கப்பட்டு உரமேறச்‌ செய்யப்படும்‌. 
தலைமை ஸ்தபதி, குறிக்கப்பட்ட விசேஷ நாளில்‌, உரிய ஆடைகள்‌ தரித்து, 
சம்ஸ்கிருத சுலோகங்களைக்‌ கூறிக்கொண்டே, மரக்கட்டையை, தேவையான 
| பாகங்களாக வெட்டி எடுப்பார்‌. அதற்கென அளிக்கப்படும்‌ பொருள்‌ உதவியும்‌, 
| மூர்த்தியின்‌ அளவும்‌ வாகனத்தின்‌ அளவை நிர்ணயம்‌ செய்வதாக இருந்தன. 


வீண்‌ செலவைத்‌ தடுக்க மரம்‌ பல துண்டங்களாக வெட்டப்படுவதுடன்‌, வாகனத்தின்‌ 
பல பாகங்களும்‌ ஒரே சமயத்தில்‌ உருவாக்கப்படுகின்றன. மரத்துண்டுகளின்‌ மேல்‌ 


குறிப்பிட்ட பாகங்கள்‌ செதுக்கப்பட்டு, கலைஞர்களின்‌ அனுபவத்திற்கு 
ஏற்றாற்போல்‌, அவைகளைச்‌ செய்யும்‌ பணியும்‌ பிரித்தளிக்கப்பட்டன. அனுபவம்‌ 
அதிகம்‌ இல்லாதவர்கள்‌, முதலில்‌, உருவ அமைப்பைச்‌ செய்தவுடன்‌, மூத்த 
கலைஞர்கள்‌ அதில்‌ நுண்ணிய வேலைப்பாடுகளையும்‌, நகாசு வேலைகளையும்‌ 
செய்வார்கள்‌. 

தனித்தனியாக அனைத்து பாகங்களும்‌ செய்யப்பட்டபின்‌, ஸ்தபதி அவைகளை, 
மரத்தகடுகள்‌ மற்றும்‌ மரத்தாலான அல்லது உலோகத்தினாலான இணைப்புகள்‌ 
மூலம்‌ ஒருங்கிணைப்பார்கள்‌. அந்த முழு உருவமும்‌ ஒரு மரத்தாலான பீடத்தின்‌ மீது 
அமைக்கப்படும்‌. முழு உருவமும்‌ அல்லது இணைப்புகள்‌ மட்டுமாவது ஒரு கனத்த 
பருத்தி துணியால்‌ மறைக்கப்பட்டு, வழவழப்பான தோற்றத்தை வாகனத்திற்கு 
அளிக்கும்‌. 

இதன்‌ மேல்‌ சுண்ணாம்பும்‌, கோந்தும்‌ சேர்ந்த கலவை தடவப்படும்‌. இது வாகனத்தின்‌ 
உருவத்தை வழவழப்பாக ஆக்குவதுடன்‌ அதன்‌ மீது வண்ணக்‌ கலவைகளை 
ஏற்கவும்‌ தயார்படுத்துகிறது. தாவர மற்றும்‌ இயற்கை வண்ணங்களை 
உபயோகிக்கும்‌ கலையே இன்று மறைந்து வருவதால்‌, இன்று எண்ணை 
வண்ணங்கள்‌ உபயோகப்படுத்தப்படுகின்றன. சில கோவில்களில்‌, அவைகள்‌ மீது 
பசை தடவப்பட்டு, சிறிய கண்ணாடிகளும்‌, வண்ணக்‌ கண்ணாடித்‌ துண்டுகளும்‌ 
ஒட்டப்படுகின்றன. ஒட்டுக்கள்‌ மீது மேலும்‌ பசை தடவப்பட்டு, அவைகள்‌ மீது தங்க 
ரேகைகள்‌ ஒட்டப்படுகின்றன. விளைவு, மிகப்‌ பொலிவு வாய்ந்த கண்ணாடியும்‌ 
தங்கமும்‌ சேர்ந்த ஒரு தோற்றம்‌. சிக்கனம்‌ கடைப்பிடிக்க வேண்டி வந்த போது, 
வாகனங்களை அடர்ந்த வண்ணச்‌ சாயங்களைப்‌ பூசி, அதன்‌ மீது பல முறை 
வார்னிஷ்‌ அடித்தார்கள்‌. செல்வச்‌ செழிப்பு இருந்த கோவில்களின்‌ வாகனங்கள்‌ மீது 
தங்கம்‌, பித்தளை அல்லது வெண்கலத்‌ தகடுகள்‌ அமைத்தார்கள்‌. 

ஒரு சுபதினத்தில்‌, பரீட்சார்த்தமாக ஒரு வெள்ளோட்டம்‌ செய்யப்படும்‌. மூர்த்தி 
வாகனத்தின்‌ மேல்‌ வைக்கப்பட்டு, வெண்கலச்‌ சிலையின்‌ அடி வழியே கயிறுகள்‌ 
கொண்டு செல்லப்பட்டு, வாகனத்தின்‌ பீடத்தில்‌ உள்ள கொக்கிகளுள்‌ மாட்டப்பட்டு, 
அசையாமல்‌ பொருத்தப்படும்‌. இந்த ஊர்வலம்‌ வாகனம்‌ மூர்த்தியின்‌ பாரத்தை 
சுமக்க முடிகிறதாவென்று பரிட்சித்து விடும்‌. இந்தச்‌ சடங்கின்‌ முன்‌ ஸ்தபதி 
சிலையின்‌ கண்களைத்‌ திறந்து அதற்கு சம்பிரதாயப்படி உயிரோட்டம்‌ அளிப்பார்‌. 
எல்லாம்‌ நன்கு நடந்து நிறைவேறினால்‌, ஸ்தபதி, சிலையின்‌ தாயாகவும்‌, வழிபாடு 
நடத்தும்‌ அர்ச்சகர்‌ தந்தையாகவும்‌ கெளரவிக்கப்படுவார்கள்‌. பின்‌ அந்த வாகனம்‌ 
கோவில்‌ சொத்தாகக்‌ கருதப்பட்டு மற்ற வாகனங்களுடன்‌ உற்சவக்‌ காலங்களில்‌ 
உபயோகப்படுத்துவதற்காக ஒரு கூரை வேய்ந்த மண்டபத்தில்‌ வைக்கப்படும்‌. 


et 
E de Ai ا ق‎ A a ARICA PS 


Surya Prabha Vahana 


The Surya Prabhai is a vahana common to Shiva and Vishnu temples. It 
invariably appears within the first five days of the procession. The Surya 
Prabhai is usually a simple disc of yellow or gold, placed behind the 
processional deity. In some Vishnu temples, an image of Indra is in the 
front, holding the reins of horses. It illustrates the concept of God being 
master of the most important planet. 


Given the importance of the sun for the propagation of life, the Sun God 
was an independent and important god in Vedic times. There were several 
shrines dedicated to him in Kumbakonam in the Chola period (10-12th 
centuries) and earlier times, called Aditya Griham. The worship of the 
sun is still an important daily ritual for the Brahmin community. The sun 
is associated with Vishnu, while the moon with Shiva. Peria Azhwar in 
fact says, that even the crown of Lord Rama is more radiant than a 1000 
suns combined! 


The Sun God, also called Mitra, rides a chariot called Makaradwaja, with 
one wheel that never stops spinning. He bears a lotus on each hand and is 
radiant in appearance. Because the movement of the sun is eternal, his 
charioteer, Aruna can never get off and consequently has no legs. Several 
texts give similar or slightly differing descriptions. The Mathsya Purana 
even mentions that he has a moustache. 


Closely allied to Surya, are the Adityas, variously called as gods, demi- 
gods and celestials. The Adityas are 12 in number. Their names vary in 
the texts; one listing reads as Dhatri, Mitra, Aryaman, Rudra, Varuna, 
Surya, Bhaga, Vivavan, Pushan, Savitri, Tvashtri and Vishnu. Most images 
of Surya are of stone and found predominantly in Shiva temples. A rare 
small bronze 11896 16 with the Government Museum, Chennai. 


Surya is in the centre of the navagrahas. It is believed that the first 
installation of the navagrahas was during the reign of Kulotunga Chola 
(1060-1118 ACE). 


சூர்யப்‌ பிரபை வாகனம்‌ 


சூர்யப்‌ பிரபை வாகனம்‌, சிவன்‌ மற்றும்‌ விஷ்ணு கோவில்களுக்கு பொதுவான ஒன்று. 
உற்சவத்தின்‌ முதல்‌ ஐந்து நாட்களுக்குள்‌ அதன்‌ புறப்பாடு இருக்கும்‌. அநேகமாக 
சூர்யப்‌ பிரபை, உற்சவ மூர்த்தியின்‌ பின்‌ தோன்றும்‌ மஞ்சள்‌ அல்லது தங்க நிற 
வட்டம்‌. சில விஷ்ணு கோவில்களில்‌, இந்திரன்‌ குதிரையின்‌ கடிவாளங்களைப்‌ 
பிடித்திருப்பது போன்ற ஒரு சிலையும்‌ இருக்கும்‌. இறைவன்‌ முக்கிய கோளான 
சூரியனுக்கு அதிபதி என்பதை இது உணர்த்துகிறது. 

வேத காலத்தில்‌ உயிர்‌ அளிக்கும்‌ சூரியனுக்கு தனித்துவமும்‌ முக்கியத்துவமும்‌ 
இருந்தது. ஆதித்திய கிருஹம்‌ என்று அழைக்கப்பட்ட பல கோவில்கள்‌ 
சூரியனுக்காக கும்பகோணத்தில்‌ சோழர்கள்‌ மற்றும்‌ அவர்களுக்கு பிந்தைய 
அரசர்கள்‌ காலங்களில்‌ கட்டப்பட்டிருந்தன. இன்றும்‌ பிராமணர்களுக்கு சூரிய 
வழிபாடு தினசரிச்‌ சடங்குகளில்‌ ஒன்றாக இருக்கிறது. சூரியன்‌ விஷ்ணுவுடனும்‌, 
சந்திரன்‌ சிவனுடனும்‌ சம்பந்தப்படுத்தப்படுகின்றனர்‌. பெரியாழ்வார்‌, ஸ்ரீராமனின்‌ 
மகுடமே ஆயிரம்‌ சூரியன்களை விட அதிகம்‌ ஒளிமிக்கதென்கிறார்‌. 

தொடர்ந்து உருண்டு கொண்டே இருக்கும்‌ ஒரே சக்கரத்தைக்‌ கொண்ட மகரத்வஜம்‌ 
என்னும்‌ ரதத்தில்‌ பவனி வரும்‌ சூரியன்‌, மித்திரன்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறார்‌. 
கைகளில்‌ தாமரைகள்‌ ஏந்தி பிரகாசமாகத்‌ தோற்றம்‌ அளிப்பவர்‌ சூரியன்‌. சூரியனின்‌ 
பயணம்‌ நிற்காமல்‌ நடப்பதால்‌, அவருடைய சாரதியான அருணா கால்களே 
இல்லாதவராக காணப்படுகிறார்‌. சூரியனை பல நூல்களும்‌ பல விதமாக 
வர்ணிக்கின்றன. மத்ஸ்ய புராணம்‌ அவர்‌ மீசையுடன்‌ இருப்பதாகக்‌ கூறுகிறது. 
சூரியனுடன்‌ தொடர்புபடுத்தப்படும்‌ தெய்வங்கள்‌ அல்லது தேவர்களாக 
சித்தரிக்கப்படும்‌ 12 ஆதித்திய தேவதைகள்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களின்‌ பெயர்கள்‌ 
நூலுக்கு நூல்‌ வேறுபடுகின்றன. ஒரு பட்டியல்‌, அவைகளை தாத்ரி, மித்ரா, 
அர்யமான்‌, ருத்ரா, வருணா, சூர்யா, பாகா, விவவான்‌, புஷன்‌, ஸவித்ரி, த்வஷ்த்ரி 
மற்றும்‌ விஷ்ணு எனக்‌ கூறுகிறது. அநேக சூரியனின்‌ சிலைகளும்‌ கல்லால்‌ 
செய்யப்பட்டிருப்பதுடன்‌ பெரும்பாலும்‌ சிவன்‌ கோவில்களில்‌ தான்‌ 
காணப்படுகின்றன. சென்னை அருங்காட்சி நிலயத்தில்‌ சூரியனின்‌ ஒரு 
அபூர்வமான வெண்கலச்‌ சிலை உள்ளது. 

நவக்கிரகங்களின்‌ நடுநாயகன்‌ சூரியன்‌. நவக்கிரகங்கள்‌ முதன்‌ முதலாக 
குலோத்துங்க சோழன்‌ (1060-1118 ACE) காலத்தில்‌ பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகக்‌ 
கூறப்படுகிறது. 


ட | 


10 


Chandra Prabha Vahana 


Chandra, also known as Soma, is a common vahana for Vishnu and Shiva 
temples. Chandra Prabhai usually appears in the procession before the 
5th day. This vahana is usually represented as a disc, silver or white in 
colour. He is closely associated with Shiva, who wears a ‘sickle shaped 
moon’ on his matted locks of hair. 


Chandra is shown seated or standing, white in colour with two white 
water lilies or Kumuda, one on each hand. Some texts refer to Chandra 
seated on a chariot of ten horses, others say he has an antelope for a 
vehicle. His consort is Rohini. 


The Western calendar is based on the number of days the earth takes to 
orbit the sun and is therefore a solar calendar. The Indian calendar is 
ingeniously based on both the sun and the moon; it uses a solar year but 
divides it into 12 lunar months. A lunar month is precisely 29 days, 
12 hours, 44 minutes and 3 seconds long. Twelve such months constitute 
a lunar year of 354 days, 8 hours, 48 minutes and 36 seconds. To help the 
lunar months coincide with the solar year, the practice of inserting an 
intercalary (extra) month arose. So 60 solar months = 62 lunar months. 
Hence an extra month is inserted every 30 months, that is, every 
2 Y, years. 


Lunar days in the Indian calendar are called tithis. They are calculated 
using the difference of the longitudinal angle between the position of 
the sun and moon. Because of this, tithis may vary in length. Consequently, 
the tithi may or may not have changed by the time the day has changed 
at sunrise. And that is why we find at certain times a tithi being omitted, 
and at certain times, two consecutive days sharing the same tithi. 


சந்திரப்‌ பிரபை வாகனம்‌ 


சோமன்‌ என்று அழைக்கப்படும்‌ சந்திரன்‌, சிவன்‌-விஷ்ணு இரு கோவில்களுக்குமே 
பொதுவான ஒரு வாகனம்‌. பொதுவாக, சந்திரப்‌ பிரபை ஐந்தாம்‌ நாள்‌ உற்சவத்திற்கு 
முன்பு வாகனமாக வரும்‌. இந்த வாகனம்‌ வெள்ளி அல்லது வெண்மையான கோள 
உருவத்தில்‌ காணப்படுவது வழக்கம்‌. பிறைச்‌ சந்திரனை சடையில்‌ அணியும்‌ 
சிவனுடன்‌ இவர்‌ அதிக நெருக்கம்‌ கொண்டவர்‌. 

சந்திரன்‌ வெண்மையாகவும்‌, கைகளில்‌ வெள்ளைக்‌ குமுதங்களைத்‌ தாங்கியவராய்‌, 
நின்ற அல்லது உட்கார்ந்த நிலையில்‌ காணப்படுவார்‌. சில நூல்கள்‌ அவர்‌ 10 
குதிரைகள்‌ பூட்டிய ரதத்தில்‌ இருப்பதாகவும்‌, வேறு சில அவர்‌ மானை வாகனமாகக்‌ 
கொண்டவரென்றும்‌ கூறுகின்றன. அவருடைய மனைவி ரோஹிணி. 

மேற்கத்திய பஞ்சாங்கம்‌ (காலண்டர்‌) பூமி சூரியனைச்‌ சுற்றி வர எடுக்கும்‌ நாட்களை 
ஆதாரமாகக்‌ கொண்டவையாதலால்‌, சூரியக்‌ காலண்டர்‌ எனப்படும்‌. இந்திய 
பஞ்சாங்கங்களோ சூரியன்‌, சந்திரன்‌, இவை இரண்டின்‌ போக்கையும்‌ கணக்கில்‌ 
கொள்வதால்‌, வருடங்கள்‌ சூரியனைச்‌ சார்ந்து இருந்தாலும்‌, சந்திரனின்‌ போக்கை 
அனுசரித்து 12 மாதங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு சந்திர மாதம்‌ சரியாக 
29 நாட்கள்‌, 12 மணிக்கூறுகள்‌, 44 நிமிடங்கள்‌, 3 நொடிகள்‌ அடங்கியதாகும்‌. அதே 
போல்‌ 12 மாதங்கள்‌ கொண்ட ஒரு சந்திர வருடம்‌ 354 நாட்கள்‌, 8 மணிகள்‌, 48 
நிமிடங்கள்‌ மற்றும்‌ 36 வினாடிகள்‌ கொண்டதாகும்‌. சந்திர மாதங்கள்‌ சூரிய 
வருடத்துடன்‌ பொருந்துவதற்காக ஒரு அதிக மாதத்தை கணக்கில்‌ கொண்டார்கள்‌. 
அப்படி 60 சூரிய மாதங்கள்‌ 62 சந்திர மாதங்களுக்கு இணையாகும்‌. அதனால்‌, 2 Y 
வருடங்களுக்கு அல்லது 30 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு அதிக மாதம்‌ 
இணைக்கப்பட்டது. 


சந்திர தினங்களுக்கு இந்திய கணக்கின்படி திதிகள்‌ என்று பெயர்‌. அவை சூரியன்‌ 
மற்றும்‌ சந்திரனின்‌ நிலைகளின்‌ இடையே உள்ள நீள்கோணத்திற்கேற்ப 
கணக்கிடப்படுகின்றன. இது திதிகளின்‌ கால அளவில்‌ வேறுபாடுகளைத்‌ 
தோற்றுவிக்கின்றன. அதனால்‌, அடுத்த சூரிய உதயத்தின்‌ போது நாள்‌ 
மாறியிருந்தாலும்‌ திதி மாறியோ மாறாமலோ இருக்கக்கூடும்‌. அதனால்‌ தான்‌ சில 
சமயங்களில்‌ ஒரு குறிப்பிட்ட திதி தவிர்க்கப்படுகிறது. வேறு சில நேரங்களில்‌ 
இரண்டு நாட்கள்‌ ஒரே திதியைப்‌ பகிர்ந்து கொள்கின்றன. 


க و‎ 


1 6 
ce 


En 


12 


pS 


Garuda Vahana 


This vahana usually appears in the procession, on the 3rd or 5th day of 
the Brahmotsavam, depending on the agama the temple follows. 


| Known as the Peria tiruvadi, or the older bearer of the sacred feet of 
Vishnu, Garuda is a human with the face of a kite. Not only is he the 
chosen vahana of Vishnu, but he is also represented in his flag. 


He is emerald-coloured with a kite’s beak. The eyes are round. In his four 
hands, he has an umbrella, the pot of amrita (elixir), and the front hands 
are in anjali. His wings as if flapping out, are yellow in colour. 


According to the Puranas, he is the king of birds and the brother of Aruna, 
the charioteer for the Sun God. His mother is Vinata. He rescued the pot 
of nectar or amrita from the snakes, for Indra. He kept the pot of amrita 
on the Kusa grass but before the snakes could drink it and become 
immortal, Indra took it back. The snakes had their tongues slit by the 
sharp blades of the grass. From that day, Garuda became an enemy of 
snakes. 


Mayura and Kapota are two of his sons. The qualities, greatness and form 
of Garuda are the subject of two of Vedanta Desika’s works—the Garuda 
Panchasath and the Garuda Dhandakam. The most famous Garuda Vahana 
is the one at Nachiyar Koil, near Kumbakonam. The Garuda here is made 
of stone, unlike any other vahana and requires several people to lift and 
carry it, while in procession. 


In most Vishnu temples, the goddess (Thayar) does not have a separate 
vahana. An exception to this is the Garuda Vahana in Tiruvali-Tirunagari. 
Here, an incident in the life of Tirumangai Azhwar is recounted. This 
saint was a highway bandit and once tried to rob a married couple. He 
| realised that they were the divine couple, mended his ways and travelled 
across the country singing the praises of Vishnu. To commemorate this, 
| only in this temple the divine couple ride the Garuda. The other exception 
is for Andal, the only lady Azhwar, in the Srivilliputtur temple. 


கருட வாகனம்‌ 


கோவில்‌ பின்பற்றும்‌ ஆகம முறைமைக்கேற்ப, இந்த வாகனம்‌ உற்சவத்தின்‌ மூன்றாம்‌ 
நாளோ, அல்லது ஐந்தாம்‌ நாளோ உபயோக ப்படுத்தப்படும்‌. 

பெரிய திருவடி என்றழைக்கப்படும்‌ கருடன்‌, மனித உடலும்‌ கழுகு முகமும்‌ 
கொண்டு, விஷ்ணுவின்‌ திருப்பாதங்களை ஏந்துபவர்‌. அவர்‌ விஷ்ணுவின்‌ இஷ்ட 
வாகனம்‌ என்பதுடன்‌, விஷ்ணுவின்‌ கொடியிலும்‌ சித்தரிக்கப்படுகிறார்‌. 

பச்சை மரகதத்தின்‌ வண்ணமும்‌, பருந்தின்‌ மூக்கையும்‌ கொண்டவர்‌; கண்கள்‌ 
உருண்டை வடிவம்‌ கொண்டவை; அவருடைய நான்கு கரங்களில்‌, பின்‌ கைகளில்‌ 
குடை மற்றும்‌ அமுதக்‌ கலசமும்‌, முன்‌ கைகள்‌ அஞ்சலி முத்திரையுடனும்‌ இருக்கும்‌. 
அகன்று, விரிந்து இருக்கும்‌ இறக்கைகள்‌ மஞ்சள்‌ வண்ணம்‌ கொண்டவை. 
புராணங்களின்படி கருடன்‌ பறவைகளின்‌ அரசன்‌; சூரியனின்‌ தேரோட்டியான 
அருணனின்‌ சகோதரன்‌. அவருடைய தாய்‌ வினதை. அவர்‌ இந்திரனுக்காக அழுத 
கலசத்தை பாம்புகளிடமிருந்து காப்பாற்றிக்‌ கொண்டு வந்து அதை குச புல்லினுள்‌ 
ஒளித்து வைத்தார்‌. பாம்புகள்‌ அதைக்‌ குடித்து அமரத்துவம்‌ பெறும்‌ முன்‌ இந்திரன்‌ 
அதை எடுத்துச்‌ சென்று விட்டார்‌. புல்லின்‌ கூரிய நுனிகளால்‌ பாம்புகளின்‌ நாக்குகள்‌ 
இரண்டாக பிளவுபட்டன. அன்றிலிருந்து கருடன்‌ பாம்புகளின்‌ கடும்‌ எதிரியானார்‌. 
மயூரனும்‌ கபோதனும்‌ கருடனின்‌ புதல்வர்கள்‌. வேதாந்த தேசிகரின்‌ இரண்டு 
நூல்கள்‌ - கருட பஞ்சஸத்‌ மற்றும்‌ கருட தண்டகம்‌ - கருடனின்‌ குணங்களையும்‌ 
பெருமைகளையும்‌ பற்றி பேசுபவை. கும்பகோணத்தின்‌ அருகில்‌ உள்ள 
நாச்சியார்கோவிலில்‌ உள்ள கருட வாகனம்‌ மிகவும்‌ பிரசித்தியான ஒன்று. 
கல்லினால்‌ ஆன இந்த கருட வாகனத்தை சுமக்க, உற்சவ சமயங்களில்‌, மற்ற 
வாகனங்களை விட, அதிக ஆட்கள்‌ தேவைப்படுகிறது. 

விஷ்ணுவின்‌ அநேக கோவில்களில்‌ தாயாருக்கென தனி வாகனம்‌ இருப்பதில்லை. 
இதற்கு விதி விலக்கு திருவாளி-திருநகரி கோவில்களில்‌ உள்ள கருட வாகனம்‌. 
இது பற்றி திருமங்கை ஆழ்வாரின்‌ வாழ்க்கையில்‌ ஒரு நிகழ்வு உண்டு. ஆழ்வார்‌ 
வழிப்பறிக்‌ கொள்ளைக்காரனாக தெய்வீக தம்பதியையே கொள்ளை அடிக்க 
முயல்கிறார்‌. அந்த தம்பதியின்‌ இறைத்தன்மையை உணர்ந்து பின்‌ திருந்தி 
வாழ்கிறார்‌. நாடு முழுவதும்‌ திருமாலின்‌ பெருமைகளைப்‌ பாடி வருகிறார்‌. இதை 
சிறப்பிக்கும்‌ வகையில்‌, இக்கோவிலில்‌ கருடனின்‌ மேல்‌ பெருமாளும்‌ தாயாரும்‌ 
ஒன்றாக பவனி வருகிறார்கள்‌. ஒரே பெண்‌ ஆழ்வாரான ஸ்ரீவில்லிபுத்தூரில்‌ குடி 
கொண்டிருக்கும்‌ ஆண்டாள்‌ இதற்கு விதி விலக்கு. 


ணை 


14 


Hanumantha Vahana 


| 


ஹனுமந்த வாகனம்‌ 


Known as the Siriya tiruvadi or the ‘younger one, who bears the feet of 
Vishnu’, Hanuman has the face of a monkey and is celebrated for his 
devotion to Rama in the Ramayana. Hanumantha vahanas have a single- 
faced Hanuman, with the exception of the vahana in Mannargudi, which 
has Hanuman with five faces. Hanuman today is worshipped independently 
as a god, in many temples. 


Many stories exist of Hanuman’s birth; most mention Shiva as his real 
father and Vayu as receiving the pregnancy and passing it on to Anjali, a 
celestial herself, who was relieved of the curse of a monkey’s form after 
giving birth to Hanuman. As a child, following his mother’s advice to eat 
red berries, he tried to eat the sun but was struck on his jaw bone (Hanu) 
by Indra. Renamed Hanuman, he then received several boons from all the 
celestials. Hanuman can also be found on the flag of Arjuna. 


Images of Hanuman usually show him in profile, carrying the Mandhara 
Mountain, or in anjali. Texts mention that in metal images, his size must 
be equal to the chest/navel or hip of the Rama idol. Two rare images are 
to be found, one in the Kumbakonam Ramaswamy temple, where he is 
seated and shown playing the veena and the other in the Sambuvarayar 
dynasty Rama temple in Padavedu, where he is seated and shown reading 
the Ramayana. The Rameswaram Temple has a Hanuman carrying a 
cylindrical object in each hand, which could in all probability be lingams. 


சிறிய திருவடி அல்லது “விஷ்ணுவின்‌ பாதங்களை ஏந்தும்‌ சிறியவரான”, குரங்கு 
முகம்‌ கொண்ட ஹனுமான்‌. இராமாயணத்தில்‌ ராமபிரானின்‌ சிறந்த பக்தனாகக்‌ 
கொண்டாடப்படுகிறார்‌. மன்னார்குடியில்‌ உள்ள வாகனத்தை தவிர்த்து, மற்ற எல்லா 
இடங்களிலும்‌ ஹனுமான்‌ ஒரு முகம்‌ கொண்டவராகவும்‌, அங்கு மட்டும்‌ ஐந்து 
முகங்கள்‌ கொண்டவராகவும்‌ காட்சி அளிக்கிறார்‌. இன்று ஹனுமானுக்கென்றே பல 
கோவில்கள்‌ தனியாக உள்ளன. 

ஹனுமானின்‌ பிறப்பைப்‌ பற்றிய கதைகள்‌ அநேகம்‌ உண்டு. அவர்‌ தந்‌ைத சிவன்‌ 
என்றும்‌, ஹனுமானைப்‌ பெற்றெடுத்த பின்‌ சாபம்‌ களைந்து தன்‌ குரங்கு 
உருவத்திலிருந்து விடுதலை பெற்ற தேவமாது அஞ்சலியிடம்‌ அந்தக்‌ கருவை 
வாயுபகவான்‌ அளித்ததாகவும்‌ புராணம்‌ கூறுகிறது. சிகப்பு பழங்களை உண்ணக்‌ 
கூறிய தாயின்‌ சொல்படி, சூரியனையே ஒரு பழமாகக்‌ கருதித்‌ தின்ன முயன்ற 
ஹனுமான்‌, இந்திரனால்‌ தாடையில்‌ அடிக்கப்‌ பெற்றார்‌. தாடை, AL என்று 
வடமொழியில்‌ அழைக்கப்படுவதால்‌, ஹனுமானென்ற பெயர்‌ பெற்று, பின்‌ பல 
தேவர்களிடமிருந்தும்‌ பல வரங்களைப்‌ பெற்றார்‌. அர்ஜுனனின்‌ கொடியிலும்‌ 
ஹனுமானின்‌ உருவத்தைக்‌ காணலாம்‌. 

ஹனுமானின்‌ பல சிலைகளும்‌ அவரைப்‌ பக்கவாட்டுத்‌ தோற்றமாக மந்தர 
கிரியையை கையில்‌ தாங்கியோ அல்லது கைகளைக்‌ கூப்பி அஞ்சலி செய்வது 
போலவோ காட்சி அளிக்கின்றன. உலோகத்தால்‌ ஆன ஹனுமான்‌ சிலைகள்‌ 
வடிக்கப்படும்போது அவை உயரத்தில்‌ ஸ்ரீராமனின்‌ உருவத்தின்‌ மார்பு/ வயிறு 
அல்லது இடுப்பு வரை இருக்க வேண்டுமென்று சாத்திரங்கள்‌ கூறுகின்றன. 
கும்பகோணம்‌ ராமஸ்வாமி கோவிலில்‌, ஹனுமான்‌ உட்கார்ந்து வீணை வாசிப்பது 
போன்ற. தோற்றத்திலும்‌, சம்புவராயர்‌ பரம்பரை கோவிலான படவேடு என்னும்‌ 
இடத்தில்‌ ஹனுமான்‌ உட்கார்ந்து இராமாயணத்தைப்‌ படிக்கும்‌ தோற்றத்திலும்‌ உள்ள 
இரண்டு சிலைகள்‌, அபூர்வமானவை. ராமேஸ்வரத்தில்‌ ஹனுமான்‌ ஒவ்வொரு 
கையிலும்‌ ஒரு கோளத்தை தாங்கி நிற்பது போல்‌ தோற்றம்‌ அளிக்கிறார்‌. அவை 
லிங்கங்களாக இருக்கக்கூடும்‌. 


3 SEN 

3 e a 3 
1 ECHTE அலகாக கம உறு A ۳5 OES aê 工 

3 ட்‌ ne சத்தியா ا‎ பட ஷிரின்‌ 


| 
| 
| 


Rıshabha Vahana 


ரிஷப வாகனம்‌ 


The Rishabha or Nandi, the white bull, is the favoured vehicle of Shiva. 
It is, like Shiva, white in colour to symbolise nothingness at the time of 
destruction, leading to the impartial and uniform annihilation of all matter. 
There are several references to Shiva as the “one who rides a white bull” 
or the one with red, matted hair (Kaparda), who rides the white bull. In 
the Tevaram, Nandi’s name is equated to that of Shiva himself. 


Nandi, reverentially called Nandikeswara, is considered the first devotee 
of Shiva. In the Uttara Ramayana, when he was playing in Kailasa, disguised 
as a monkey, he is believed to have been taunted by another devotee of 
Shiva, Ravana. Nandikeswara is said to have cursed Ravana that monkeys 
would be the cause of his death. 


This vahana is always positioned sideways with the Rishabha gently turning 
to face the devotees. In some vahanas like that of the Velachery temple 
in Madras, the mouth is open with the tongue resting against the teeth. 
This posture gives it a touch of realism. In the vahana found at the 
Kumbakonam Kumbheswara temple, the craftsman has painted the nostrils 
and the eyes, to make it more lifelike. The one who created the sheet 
that covers this vahana must have been a master craftsman, going by the 
sheer variety and detail of the embossed decoration. Prominent are the 
yalis at the front of the feet—a popular motif in all Nayak and later- 
period animals that is repeated in some old lamps with elephant figures 
as well. 


As Shiva’s mount, he is found in front of the Shiva linga in all Shiva temples. 
Those in Darasuram, Sri Kalahasthi and Kanchi Kailasanathar temple are 
particularly fine examples. The bronze of Shiva with one hand resting on 
a Nandi-Rishaba Vahana Deva in the Thanjavur museum, is particularly 
famous for the attention paid to the coiled hair of Shiva. 


நந்தி என்ற ரிஷபம்‌, சிவனின்‌ அபிமான வாகனமான வெள்ளைக்‌ காளை. பிரளயக்‌ 

காலத்தில்‌ அனைத்தும்‌ ஒருவித பாரபட்சமும்‌ இன்றி அழிக்கப்பட்டுவிடுமென்பதை 

குறிக்கும்‌ வகையில்‌ வெண்மை நிறம்‌ கொண்டுள்ளது. பல பாடல்கள்‌, சிவனை “நந்தி 
வாகனன்‌” அல்லது “நந்தி மீதேறி வரும்‌ செஞ்சடையான்‌” என்று அழைக்கப்படுவது 
உண்டு. தேவாரத்திலோ, நந்தியின்‌ பெயர்‌ சிவனையே குறிக்க 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. 

சிவனின்‌ முன்னணி பக்தனாகக்‌ கருதப்படும்‌ நந்தி எனப்படுப்‌ நந்திகேஸ்வரா, 
கைலாயத்தில்‌ குரங்கு உருவம்‌ கொண்டு விளையாடிக்‌ கொண்டிருந்ததாகவும்‌, 
சிவனின்‌ மற்றொரு பக்தனான ராவணன்‌ அப்போது, நந்தியைக்‌ கேலி 
செய்ததாகவும்‌, கோபமடைந்த நந்தி ராவணனின்‌ அழிவு குரங்குகளாலேயே 
நேருமென்று சாபமிட்டதாகவும்‌ கூறும்‌ ஒரு கதை, உத்திர ராமாயணத்தில்‌ உண்டு. 

இந்த வாகனம்‌ எப்போதும்‌ பக்தர்களைப்‌ பார்ப்பது போல்‌ பக்கவாட்டிலேயே 
அமைக்கப்பட்டிருக்கும்‌. சென்னையில்‌ வேளச்சேரி கோவிலில்‌ இருப்பது போல சில 
இடங்களில்‌ நந்தி வாய்‌ திறந்து, நாக்கால்‌ பற்களை வருடுவதுபோல்‌ 
தோற்றமளிப்பதும்‌ உண்டு. இந்த நாக்கால்‌ வருடும்‌ அமைப்பு அவைகளுக்கு ஒரு 
இயல்பான தோற்றத்தை அளிக்கின்றது. அதேபோல்‌ ஒரு இயல்பான தோற்றத்தை 
அளிக்க கலைஞர்‌, கும்பகோணம்‌ கும்பேசுவரர்‌ கோவில்‌ நந்தியின்‌ மூக்கு 
துவாரங்கள்‌ மீதும்‌ கண்கள்‌ மீதும்‌ வண்ணபடித்துள்ளார்‌. இந்த வாகனத்தை மூடும்‌ 
கவசத்தை செய்தவர்‌ உண்மையிலேயே ஒரு சிறந்த 'கலைஞனென்பதை அதன்‌ மேல்‌ 
செய்யப்பட்டிருக்கும்‌ அலங்கார வேலைப்பாடுகளில்‌ காணும்‌ நுணுக்கங்களும்‌ 
நேர்த்தியும்‌ பறைசாற்றுகின்றன. நந்தியின்‌ காலடியில்‌ அமைக்கப்பட்டிருக்கும்‌ 
யாளிகளும்‌ முக்கியமானவை. யாளி, நாயக்கர்‌ மற்றும்‌ அவருக்குப்‌ பிந்தைய 
காலங்களில்‌, மீண்டும்‌ மீண்டும்‌ யானைகளுடன்‌ இணைந்து, விளக்குகளிலும்‌ 
தோன்றும்‌ ஒரு மிருகமாகும்‌. 

சிவனின்‌ வாகனமாக நந்தி அனைத்து சிவன்‌ கோவில்களிலும்‌ சிவனின்‌ முன்‌ 
நிற்பதைக்‌ காணலாம்‌. தாராசுரம்‌, ஸ்ரீ காளஹஸ்தி, காஞ்சி கைலாஸநாதர்‌ கோவில்‌ 
ஆகிய இடங்களில்‌ காணப்படும்‌ நந்திகளை சிறப்பாகக்‌ கூற வேண்டும்‌. தஞ்சாவூர்‌ 
அருங்காட்சி நிலையத்தில்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌ நந்தியின்‌ தலையின்‌ மேல்‌ கை 
வைத்திருக்கும்‌ சிவனின்‌ சிலையில்‌- ரிஷபவாகன சிவன்‌- சிவனின்‌ சடாமுடியை 
நுணுக்கமாக செதுக்கியிருக்கும்‌ நேர்த்தி, அதற்கு ஒரு அரிய சிலையென்ற 
பெருமையைத்‌ தருகிறது. 


மத்த | 


17 


18 


Adıkara Nandi 


| 


அதிகார நந்தி 


This vahana is not found in most temples in the Thanjavur, Tirunelveli 
areas. It is however very popular in Shiva temples in Chennai and 
Kanchipuram. 


The difference between the Adikara Nandi and the Rishabha is that here, 
the Nandi has a human body and the face of a bull. The Nandi 15 not only 
Shiva's vehicle of choice but also the gatekeeper for Kailasa, Shiva's abode. 
He, like his master, holds the parasu (axe) and the mriga (prancing deer) 
in his rear hands and his front hands are usually in prayer in the anjali 
mudhra. His name literally means tawny-coloured dwarf and on occasion 
he may not even have the face of a bull, like in a rare bronze in Vazhuvur. 


This magnificent example illustrated here is from the Chintadripet 
Adi Puriswara temple in Chennai. It is very likely that the image was 
endowed by the builder of the temple, Audiappa Narayana, a dubash or 
chief merchant for the East India Company, who also developed the 
township of Chintadripet. Locked away in a shed, the wood vahana towers 
to at least 13 feet and is gilded. Note the European influence in the 
cherubs in the rear. The base is divided into several mountain-shaped 
compartments; each has an intricate carving of a scene from Mount 
Kailasa. 


தஞ்சாவூர்‌, திருநெல்வேலி பகுதிகளில்‌ இந்த வாகனம்‌ அதிகமாகக்‌ காணக்‌ 
கிடைப்பதில்லை. ஆனால்‌, இது சென்னை மற்றும்‌ காஞ்சிபுரத்தில்‌ பிரபலமாக 
உள்ளது. 

அதிகார நந்திக்கும்‌ ரிஷப வாகனத்திற்கும்‌ உள்ள வேற்றுமை என்னவென்றால்‌, 
இந்த நந்தி மனித உடலும்‌ காளை முகமும்‌ கொண்டது. சிவபெருமானின்‌ அபிமான 
வாகனம்‌ என்பது மட்டுமல்லாமல்‌, அவர்‌ இருப்பிடமான கயிலையின்‌ 
வாயிற்காப்போனென்ற பெருமையும்‌ நந்திக்கு உண்டு. அவருடைய எஜமானரைப்‌ 
போலவே இந்த நந்தியின்‌ பின்‌ கைகளில்‌ கோடாரியும்‌, துள்ளும்‌ மானும்‌ இருப்பதுடன்‌, 
பொதுவாக அஞ்சலி முத்திரையில்‌ முன்‌ கைகள்‌ கூப்பி காணப்படும்‌. அதிகார நந்தி 
என்னும்‌ பெயருக்கு உண்மையான பொருள்‌ பழுப்பு நிறமுள்ள குள்ளன்‌ என்பதாகும்‌. 
வழுவூரில்‌ இருக்கும்‌ வெண்கலச்‌ சிலை போல அரிதாக அவர்‌ காளையின்‌ முகம்‌ 
இல்லாமல்‌ தோற்றம்‌ அளிப்பதும்‌ உண்டு. 

இங்கு சித்தரிக்கப்பட்டுள்ள இந்த நந்தியை சென்னை சிந்தாதிரிப்‌ பேட்டையிலுள்ள 
ஆதிபுரீசுவரர்‌ கோவிலில்‌ காணலாம்‌. அங்கிருக்கும்‌ பெம்மானின்‌ ஆதிபுரீசுவரர்‌ 
என்ற பெயர்‌, அக்கோவிலை நிறுவி, அச்சிலையை நன்கொடையாக கோவிலுக்கு 
அளித்த கிழக்கிந்திய கம்பெனியின்‌ துபாஷியாகவோ முக்கிய வர்த்தகராகவோ 
இருந்த ஆவுடியப்ப நாராயணா என்பவர்‌ என்பதனாலும்‌ இருக்கலாம்‌. அவர்தான்‌ 
சிந்தாதிரிப்பேட்டை என்னும்‌ குடியிருப்பை தோற்றுவித்தவர்‌. ஒரு கொட்டிலில்‌ பூட்டி 
பாதுகாக்கப்பட்டு வரும்‌ மரத்தாலான இந்த வாகனம்‌ குறைந்த அளவு 19 அடிகள்‌ 
உயரமாகவும்‌ உலோக தகடுகளால்‌ வேயப்பட்டும்‌ இருக்கிறது. வாகனத்தின்‌ பின்புறம்‌ 
அமைந்திருக்கும்‌ தேவதைக்‌ குழந்தைகள்‌ ஐரோப்பிய தாக்கத்தைக்‌ காட்டுவது 
கவனத்திற்கு உரியது. அதன்‌ பீடம்‌, ஒவ்வொன்றும்‌ ஒரு மலைப்‌ போன்ற தோற்றம்‌ 
கொண்டிருக்கும்‌ பல பாகங்களால்‌ செய்யப்பட்டிருப்பதையும்‌, ஒவ்வொன்றின்‌ மீதும்‌ 
கைலாயத்தின்‌ காட்சிகள்‌ சித்தரிக்கப்பட்டுள்ளதையும்‌ காணலாம்‌. 


20 


Hamadhenu Vahana 


காமதேனு வாகனம்‌ 


Kamadhenu is a vahana for the goddess in Shiva temples. She is the mother 
of all cattle. Her body is of a cow and she has the face of a woman, with 
a pair of horns. Her tail is that of a peacock. Two other divine cows are 
Surabhi and Nandini. Many scholars believe that these are other names 
for Kamadhenu, while some betieve that they are the names of different 
divine cows. There are also several Kamadhenus. All of them, however, 
are attributed with magical powers and the ability to give the sweetest 
milk, 


Kamadhenu in some texts has her own kingdom called Goloka. In other 
texts, she is said to be under the care of sage Vasistha. Once when 
Vishwamitra tried to seize her from Vasistha, Kamadhenu created a large 
army and she herself became a terrible-looking monster. Vishwamitra 
was defeated and then resolved to become a sage, even more powerful 
than Vasistha. Some of her children include Ajasa, Ekapat, Ahirbudhnya, 
Tvasta and Rudra. 


It is significant to note that Parvati as Annapurna, is also the goddess 
possessing the power to give unlimited food, just as Kamadhenu provides 
unlimited milk. 


சிவன்‌ கோவில்களில்‌ தேவியின்‌ வாகனம்‌ காமதேனு. அவள்‌ அனைத்து 
பசுக்களுக்கும்‌ தாய்‌. அவள்‌ உடம்பு ஒரு பசுவினுடையதாகவும்‌, முகம்‌ இரு 
கொம்புகளைக்‌ கொண்ட ஒரு பெண்ணினுடையதாகவும்‌ இருக்கும்‌. அவள்‌ வால்‌ 
மயில்‌ தோகையைப்‌ போல்‌ அமைந்திருக்கும்‌. வேறு இரு தேவலோக பசுக்கள்‌ சுரபியும்‌ 
நந்தினியுமாகும்‌. பல அறிஞர்கள்‌ இந்த இரண்டும்‌ காமதேனுவின்‌ மாற்றுப்‌ 
பெயர்களென்று கூறுகிறார்கள்‌. ஆனால்‌ இவை வேறு இரண்டு பசுக்கள்‌ என்ற 
கருத்தும்‌ நிலவுகிறது. காமதேனுவிலும்‌ பல உள்ளன. அவை யாவும்‌ மந்திர சக்தி 
கொண்டவைகளாகவும்‌, இனிப்பான பாலை சுரப்பதாகவும்‌ வர்ணிக்கப்படுகின்றன. 
சில நூல்களில்‌ கோலோகம்‌ என்னும்‌ ராஜ்ஜியம்‌ காமதேனுவிற்கு உரித்தானது 
என்றும்‌ வேறு சில நூல்களில்‌, காமதேனு வசிஷ்ட முனிவரின்‌ பாதுகாப்பில்‌ இருந்த 
விவரமும்‌ காணப்படுகின்றன. விஸ்வாமித்திரர்‌ ஒரு முறை அதை வசிஷ்டரிடமிருந்து 
கவர்ந்து செல்ல முயன்றபோது, காமதேனு ஒரு பெரிய சைன்யத்தை 
உருவாக்கியதோடு தானும்‌ உக்கிர உருவம்‌ கொண்டது. விஸ்வாமித்திரர்‌ 
தோற்கடிக்கப்பட்ட பின்‌ அவர்‌, வசிஷ்டரை விட சக்தி வாய்ந்த முனிவராவதற்கு 
முடிவு செய்தார்‌. காமதேனுவின்‌ சில குழந்தைகள்‌ அஜஸா, ஏகாபத்‌, ஆஹிர்புத்ன்யா, 
த்வஸ்தா மற்றும்‌ ருத்ரா. 

காமதேனு அளவில்லா பாலைச்‌ சுரப்பது போலவே அன்னபூரணி உருவத்தில்‌ பார்வதி 
தேவியும்‌, அளவில்லா அன்னம்‌ வழங்கும்‌ சக்தியுடைய கடவுள்‌ என்பது 
குறிப்பிடத்தக்கது. 


| 


21 


22 


Gandharva Vahana 


The Gandharva and his companion Gandharvi are unique vahanas found 
in the Mylapore Kapaleeswara temple. 


Gandharvas are a group that belong to the Devas or celestial beings. 
They are the sons born to Kashyapaprajapati, of his wife Aristha. Another 
Purana says that they were born from the nose of Brahma. It appears 
that iconographically, there are only male Gandharvas, their female 
equivalents being apsaras. 


They are mentioned in several contexts. All of them allude to their divine 
status. They are worshippers of the moon and Brahma and have the ability 
to fly. They live mostly in the sky and prepare soma juice for the Gods. 
They are also supposed to entertain the celestials with divine music when 
there are banquets in heaven. This explains the vahana images holding a 
veena in their hands. The Atharvana Veda counts more than 6,300 of 
them. Their leader is Chitraratha. They are also the enemies of the 
denizens of the underworld, the Nagas. 


Gandharvas are chiefly invoked and propitiated because of their tendency 
to assume the appearance of handsome men and tempt unsuspecting 
women. The Gandharva type of marriage is one where there is mutual 
attraction and the marriage continues for as long as both parties prefer it. 


| 


கந்தர்வ வாகனம்‌ 


கந்தர்வன்‌ மற்றும்‌ அவர்‌ துணைவி கந்தர்வி வாகனங்கள்‌ மயிலை கபாலீசுவரர்‌ 
கோவிலில்‌ காணப்படும்‌ அபூர்வ வாகனங்கள்‌. 

தேவலோகத்தை சேர்ந்த அவர்கள்‌ கச்யபப்பிரஜாபதிக்கும்‌ அவர்‌ மனைவி 
அரிஷ்டாவிற்கும்‌ பிறந்த புதல்வர்கள்‌. மற்றொரு புராணம்‌ அவர்கள்‌ பிரம்மனின்‌ 
மூக்கிலிருந்து தோன்றியதாகக்‌ கூறுகிறது. படிவ உருவில்‌ ஆண்‌ 
கந்தர்வர்களைத்தான்‌ காண்கிறோம்‌. பெண்‌ கந்தர்வர்கள்‌ அப்ஸரஸ்‌ என 
அழைக்கப்படுகிறார்கள்‌. 


பல இடங்களில்‌ அவர்களைப்‌ பற்றிய குறிப்புகளைக்‌ காணலாம்‌; அவை அனைத்துமே 
அவர்கள்‌ தேவலோகத்தை சேர்ந்தவர்களாகவே கூறுகின்றன. பிரம்மனையும்‌ 
சந்திரனையும்‌ வழிபடும்‌ அவர்கள்‌ பறக்கும்‌ சக்தி உள்ளவர்கள்‌. அவர்கள்‌ 
பெரும்பாலும்‌ ஆகாயத்திலேயே வசிப்பதுடன்‌ தேவர்களுக்குத்‌ தேவையான 
சோமரஸத்தைத்‌ தயாரிப்பதில்‌ ஈடுபட்டிருப்பவர்கள்‌. தேவலோகத்து விருந்துகளில்‌ 
இவர்கள்‌ கானம்‌ இசைத்து தேவர்களை மகிழ்விப்பதாக கூறப்படுகிறது. கந்தர்வ 
வாகனங்களின்‌ கைகளில்‌ வீணை இருப்பது இந்த கூற்றை உறுதி செய்கிறது. 
அதர்வண வேதத்தின்படி 6,300 கந்தர்வர்கள்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களின்‌ 
தலைவன்‌ சித்ரரதா. பாதாள லோகத்தின்‌ வாசிகளான நாகர்கள்‌ என்னும்‌ அசுரர்கள்‌ 
இவர்களின்‌ எதிரிகள்‌. 


கந்தர்வர்கள்‌ அழகிய ஆண்‌ உருவங்கள்‌ எடுத்து பெண்களை வசியப்படுத்தும்‌ 

தன்மை கொண்டவர்களாதலால்‌, அவர்களை மக்கள்‌ தொழுது அவர்களை 

திருப்திப்படுத்த முயல்கிறார்கள்‌. ஒரு ஆணும்‌ பெண்ணும்‌ தாமாகவே காதல்‌ 

வசப்பட்டு திருமணம்‌ செய்து கொள்வது கந்தர்வ விவாஹம்‌ என அழைக்கப்படும்‌. 

ட்‌ மனமொப்பி சேர்ந்து வாழ நினைக்கும்‌ வரையில்‌ இந்த திருமணங்கள்‌ 
டிக்கும்‌. 


24 


Bootha Gana 


The Bootha Gana is a male of ferocious aspect. The ferocity is indicated 
by large eyes, a thick and curving moustache, bared teeth and long nails. 
This is a vahana for Shiva and in temples such as Mylapore Kapaleeswara, 
there is a female counterpart in the form of the goddess called Boothaki. 


Bootha Ganas are usually shown in human form and as rather stout and 
stocky. However, the many Puranic references to them mention several 
other forms. They find mention, as always, around Shiva and as members 
of his large army. The references to them occur in Brahma Purana, 
Harivamsa Purana, Linga Purana, Vayu Purana, the Ramayana and the 
Mahabaratha. The Tirumurai has several references to Shiva being 
surrounded by them; their variety is most diverse and imaginative in the 
Mathsya Purana. Some are lean, others stout and still others lean but 
with a big belly. They have varying heights. Some have the faces of a 
tiger, a lion or an elephant. Others are not human at all and look more 
like goats. Some shine like fire. Their skin and hair colour vary. Some 
have pleasing countenances and others, a ferocious nature. They bear 
several weapons and either wear no clothing or drape themselves with 
darba grass, animal hide and so on. Regardless of their sizes and shapes,- 
they all hold Shiva in great esteem and are very brave. The Purana counts 
more than 10 million Bootha Ganas. 


The first invocatory verse of the Tamil collection of verses, the 
Purananooru (1st-3rd century, ACE) refers to Shiva, followed by 18 Ganas 
who sing his praises. 


Most Shiva temples have sculptures of the Bootha Ganas around the outer 
wall of the main sanctum, in the upper part, just under the roof. They 
are shown in comic poses and allow the sculptor to express his creativity 
and sense of humour. Some of the best examples can be seen in the Shiva 
temple of Pullamangai near Kumbakonam, on the Thiruvaiyaru route and 
in the Dandeeswara temple at Velachery, Chennai. 


வீரியம்‌ மிக்க ஒரு ஆண்‌ உருவம்‌ கொண்டது பூத கணம்‌. அதனுடைய உக்கிரம்‌, 
பெரிய கண்கள்‌, அடர்ந்த வளைந்த மீசை, வெளியே தெரியும்‌ பற்கள்‌ மற்றும்‌, நீண்ட 
கூர்மையான நகங்களால்‌ வெளிப்படுத்தப்படுகிறது. இது சிவனின்‌ வாகனம்‌. மயிலை 
கபாலீசுவரர்‌ கோவில்‌ போன்ற சில கோவில்களில்‌ இந்த பூதகணத்திற்கு 
பூதகியென்ற பெண்‌ இணையும்‌ உண்டு. 

பூத கணங்கள்‌ அநேகமாக, பருத்துத்‌ திரண்ட மனித உடல்கள்‌ கொண்டவையாகவே 
சித்தரிக்கப்படுகின்றன. அவை சிவனின்‌ பெரும்‌ படையின்‌ அங்கமாகத்‌ 
தோன்றுகின்றன. பிரம்ம புராணம்‌, ஹரிவம்ச புராணம்‌, லிங்க புராணம்‌, வாயு 
புராணம்‌, ராமாயணம்‌ மற்றும்‌ மஹாபாரதத்திலும்‌ இவைகளைப்‌ பற்றிய குறிப்புக்கள்‌ 
உள்ளன. திருமுறையும்‌ அநேக இடங்களில்‌ சிவன்‌ இவர்கள்‌ சூழ இருப்பது பற்றிக்‌ 
கூறுகிறது. மத்ஸ்ய புராணத்தில்‌ இவர்கள்‌ பல விதங்களில்‌ 
சித்தரிக்கப்பட்டுள்ளார்கள்‌. சில மெலிந்தும்‌, சில பருமனாகவும்‌ மற்றும்‌ சில பெரிய 
வயிறுகளைக்‌ கொண்டவர்களாகவும்‌ வர்ணிக்கப்படுகிறார்கள்‌; அவைகளின்‌ 
உயரமும்‌ வேறுபடுகின்றன. சில புலி, சிங்கம்‌ அல்லது யானை முகத்துடன்‌, 
காணப்படுகின்றன. வேறு சில, மனிதரே அல்லாமல்‌, ஆடுகள்‌ தோற்றம்‌ 
கொண்டவை. சில நெருப்பைப்‌ போல ஜ்வலிக்கின்றன. அவைகளின்‌ தோல்‌, மற்றும்‌ 
முடியின்‌ வண்ணமும்‌ வெவ்வேறாகக்‌ காட்சியளிக்கின்றன. சில மென்மையான 
தோற்றமும்‌ சில கடுமையான தோற்றமும்‌ கொண்டுள்ளன. பலவித ஆயுதங்களுடன்‌ 
காணப்படும்‌ இவை நிர்வாணமாகவோ, தர்பைப்‌ புல்‌ மற்றும்‌ தோலாலான உடைகள்‌ 
அணிந்தோ காணப்படும்‌. எவ்வித தோற்றம்‌ கொண்டவையானாலும்‌ துவை 
அனைத்துமே சிவனிடம்‌ பக்தி கொண்ட வீரர்கள்‌. புராணங்கள்‌ பத்து கோடிக்கும்‌ 
அதிகமான பூத கணங்கள்‌ இருந்ததாகக்‌ கூறுகின்றன. 


முதல்‌ தமிழ்‌ கவிதை தொகுப்பான புறநானூறு (எண்‌ 1-3 C, ACE) சிவனைத்‌ 
தொடர்ந்து 18 பூதகணங்கள்‌ அவர்‌ புகழ்‌ பாடி வருவதைச்‌ சித்திரிக்கிறது. 

பல கோவில்களிலும்‌, கூரையின்‌ கீழே, கர்ப்பக்கிருஹத்தின்‌ வெளிச்‌ சுவர்களின்‌ 
மேற்புறம்‌ பூதகணங்களின்‌ சிலைகள்‌ வைக்கப்பட்டுள்ளதைக்‌ காணலாம்‌. அவைகள்‌ 
சிற்பிகளின்‌ படைப்புத்‌ திறனையும்‌, நகைச்சுவை உணர்வுகளையும்‌ காட்டும்‌ 
வகையில்‌ பல்வேறு வினோத தோற்றங்களில்‌ அமைந்திருக்கும்‌. கும்பகோணம்‌ 
அருகே திருவையாறு செல்லும்‌ வழியில்‌ உள்ள புல்லமங்கையிலும்‌ சென்னை 
வேளச்சேரியில்‌ உள்ள தண்டீசுவரர்‌ கோவிலிலும்‌ இவைகளுக்கான சிறந்த 
உதாரணங்களைக்‌ காணலாம்‌. 


26 


ஸு 


Tharakasura Vahana 


Tharakasura is a rare vahana that bears Muruga in the Kapaleeswara 
temple, during the Panguni festival. 


| This demon was a great devotee of Shiva and obtained a boon from him 
that only Shiva’s son could kill him. Having received this boon, he became 
a terror and tormented the world. Finally Shiva’s son, Muruga, vanquished 
him. Tharakasura was the father of Taraksa, Kamalaksa and Vidyunmalika. 
Shiva as Tripurantaka killed all the three during the Tripuradahana. 


தாரகாசுர வாகனம்‌ 


மைலாப்பூர்‌ கபாலீசுவரர்‌ கோவிலில்‌ முருகப்‌ பெருமானின்‌ ஊர்வலத்தில்‌ 
உபயோகப்படுத்தப்படும்‌ அபூர்வ வாகனம்‌ இது. 


தாரகாசுரன்‌ சிவனின்‌ பெரிய பக்தனாக சிவனின்‌ மகனால்‌ மட்டுமே தனக்கு மரணம்‌ 
என்ற வரத்தை சிவனிடமிருந்து பெற்ற அசுரன்‌. இந்த வரம்‌ பெற்ற மமதையில்‌ அவன்‌ 
உலகத்தையே அச்சுறுத்தி வந்தான்‌. இறுதியில்‌, சிவனின்‌ மகனான முருகன்‌ அந்த 
அசுரனை அழித்தார்‌. தாரகாசுரன்‌, தாரக்க்ஷா, கமலாக்ஷா, வித்யுன்மாலிகா 
ஆகியோரின்‌ தந்தை. சிவபெருமான்‌, திரிபுராந்தகனாக வந்து திரிபுர தகனம்‌ செய்த 
போது இம்மூன்று அசுரர்களையும்‌ அழித்தார்‌. 


- 


28 


Narakasura Vahana 


This vahana can be seen at the Kalikambal temple in Chennai. 


Narakasura was born when Hiranyaksha carried away the Goddess of the 
Earth to the netherworld. When she was rescued by Vishnu, the Goddess 
requested him to save the son born out of her sad union. Vishnu took pity 
and gave the child the Narayana Astra and said, “Naraka, as long as this 
weapon is with you, nobody but me can kill you”. Narakasura made 
Pragjyotisa, his capital and ruled the Asuras. He appointed 4 Asuras as 
the gatekeepers. They were Hayagriva (not to be confused with Vishnu’s 
incarnation of the same name), Nisunda, Panchanada and Mura. The ten 
sons of Narakasura guarded his harem of 16,100 women captured from 
earth and heaven. 


Narakasura met his death when he carried away the earrings of Aditi, 
Indra’s mother and Indra’s royal umbrella. Krishna, with his wife 
Satyabama, flew on the Garuda, to the capital city of Narakasura and 
killed him after a bitter battle. 


The story however does not explain how this vahana is found in the temple 
for Parvati. It is therefore possible that the vahana was intended to 
represent another Asura but in the course of time, the name has been 
changed. 


நரகாசுர வாகனம்‌ 


சென்னையில்‌ உள்ள காளிகாம்பாள்‌ கோவிலில்‌ இந்த வாகனத்தைக்‌ காணலாம்‌. 


இரண்யாக்ஷன்‌ பூமிதேவியை பாதாள லோகத்திற்குக்‌ கொண்டு சென்றபோது, 
விஷ்ணுவால்‌ காப்பாற்றப்பட்டாள்‌. தனக்கு அந்த விபரீத சேர்க்கையால்‌ பிறந்த 
மகனைக்‌ காப்பாற்றும்படி அவள்‌ விஷ்ணுவை வேண்ட, அவரும்‌ அக்குழந்தைக்கு 
நாராயண அஸ்திரத்தைக்‌ கொடுத்து, தன்‌ ஒருவரால்‌ மட்டுமே அவனைக்‌ கொல்ல 
முடியுமென்ற வரத்தையும்‌ அளித்தார்‌. ப்ரக்ஜ்யோதிஸாவை தன்‌ தலைநகரமாக்கிக்‌ 
கொண்டு நரகாசுரன்‌ அசுரர்களின்‌ அரசனாக ஆட்சி புரிந்து வந்தான்‌. அவன்‌ 
ஹயக்ரீவன்‌, இது விஷ்ணுவின்‌ அவதாரமான ஹயக்ரீவர்‌ இல்லை நிஷுண்டன்‌, 
பஞ்சநதன்‌ மற்றும்‌ முரன்‌ என்ற நான்கு அசுரர்களை தன்‌ வாயிற்காப்போன்களாக 
அமர்த்தினான்‌. பூமியிலிருந்தும்‌, தேவலோகத்திலிருந்தும்‌ கைப்பற்றிக்‌ கொண்டு 
வரப்பட்ட 16,100 பெண்களைக்‌ கொண்ட அவனுடைய அந்தப்புரத்தை நரகாசுரனின்‌ 
10 மகன்களும்‌ காவல்‌ காத்தனர்‌. 

இந்திரனின்‌ தாய்‌, அதிதியின்‌ காதணிகளையும்‌, இந்திரனின்‌ குடையையும்‌ 
நரகாசுரன்‌ கவர்ந்து சென்ற போது கிருஷ்ணன்‌, தன்‌ துணைவி சத்யபாமாவுடன்‌ 
கருடனின்‌ மேல்‌ சவாரி செய்து நரகாசுரனின்‌ தலைநகருக்கே சென்று, ஒரு கடும்‌ 
போருக்குப்‌ பிறகு நரகாசுரனை அழித்தார்‌. 

பார்வதியின்‌ கோவிலில்‌ இந்த வாகனம்‌ இருக்கும்‌ மர்மத்தை இந்தக்‌ கதை 
கூறவில்லை. வேறு ஒரு அசுரனின்‌ பேரில்‌ இந்த வாகனம்‌ ஆதியில்‌ ஏற்படுத்தப்பட்டு, 
காலப்போக்கில்‌ பெயர்‌ மாற்றம்‌ நேர்ந்திருக்கலாமென்று அனுமானிக்கப்படுகிறது. 


| 


eo 
a 


ی 


ர ர! 


Purushamriga Vahana 


The Purushamriga is an unusual vahana found only in Shiva temples and 
that too only in those in and around Madras and Kanchipuram. The vahanas 
in the Kanchipuram’s Ekambareswara temple and Chennai’s Kapaleeswara 
temple are the more famous ones. 


The form of this vahana consists of the body similar to a lion with the 
head and hands of a man. The story of this beast occurs in the 
Mahabharata. Yudhishtra requests Bhima to invite the Purushamriga for a 
sacrifice. Bhima does so, but is warned that while accompanying the 
Purushamriga, he has to follow two stipulations. Bhima must always walk 
in front and the distance must not be less than 4 kaadham (approximately 
4 miles) and that if Bhima transgresses this, he will be eaten by the 
Purushamriga. 


They begin travelling and to maintain distance, Bhima routinely throws a 
stone that transforms into a Shiva tempte and the beast halts to complete 
a puja. However, at one point, the distance becomes closer and 
immediately the Purushamriga demands to eat the part of Bhima that 
was withín the boundary. They seek the judgement of Yudhishtra who 
agrees that one part of Bhima must be eaten. So Bhima goes to heaven. 
In another version, the beast blesses Yudhishtra for his honesty and does 
not pursue its case. 


The story does not explain the rarity of the vahana but this is the only 
mythological reference. 


புருஷாம்ருக வாகனம்‌ 


சிவன்‌ கோவில்களில்‌ மட்டுமே, அதுவும்‌ சென்னை மற்றும்‌ காஞ்சி வட்டாரங்களில்‌ 
மட்டுமே காணப்படும்‌ அபூர்வமான வாகனம்‌ இது. இவைகளில்‌ காஞ்சி 
ஏகாம்பரேசுவரர்‌ கோவிலிலும்‌, சென்னை கபாலீசுவரர்‌ கோவிலிலும்‌ உள்ள 
வாகனங்கள்‌ மிகவும்‌ பிரசித்தியானவை. 

இந்த வாகனத்தில்‌ காணப்படும்‌ உருவம்‌, சிங்கம்‌ போன்ற ஒரு மிருகத்தின்‌ உடலும்‌, 
மனிதனுடைய தலையும்‌, கைகளும்‌ கொண்டது. இந்த மிருகத்தின்‌ கதையை 
மஹாபாரதத்தில்‌ காணலாம்‌. யுதிஷ்டிரர்‌ பீமனை ஒரு யாகத்திற்கு புருஷாம்ருகத்தை 
அழைக்குமாறு கூறுகிறார்‌. அதை செய்யும்‌ பீமனிற்கு இரண்டு எச்சரிக்கைகள்‌ 
விடுக்கப்படுகின்றன. அம்மிருகத்தின்‌ முன்னால்‌ பீமன்‌ செல்ல வேண்டுமென்றும்‌, 
அவர்களுக்கு இடையே நான்கு காத தூரம்‌ (ஏறத்தாழ நான்கு மைல்கள்‌) இருக்க 
வேண்டுமென்பது புருஷாம்ருகத்தின்‌ கட்டளை. இதை மீறினால்‌, அம்மிருகம்‌ பீமனை 
உண்டு விடும்‌. 

அவர்கள்‌ பயணத்தை துவங்கியதும்‌, பீமன்‌ தமக்கிடையே உள்ள தூரத்தைக்‌ 
கணிப்பதற்காக அவ்வப்போது ஒரு கல்லை எறிய, அது உடனே சிவன்‌ கோவிலாக 
மாறி வந்தது. அம்மிருகம்‌ சிவ பூஜை செய்வதற்காக ஒவ்வொரு இடத்திலும்‌ 
தாமதித்தது. ஒரு இடம்‌ வந்த போது இடையே இருந்த தூரம்‌ குறைந்து, அம்மிருகம்‌ 
தன்‌ எல்லைக்குள்‌ உள்ள பீமனின்‌ உடலின்‌ பாகத்தைத்‌ தான்‌ உண்ண 
வேண்டுமென்றது. அவர்கள்‌ யுதிஷ்டிரரிடம்‌ நீதி சொல்லக்‌ கேட்கிறார்கள்‌. 
யுதிஷ்டிரரும்‌ மிருகத்தின்‌ பக்கம்‌ நியாயம்‌ இருப்பதாகக்‌ கூறவும்‌ மிருகம்‌ பீமனின்‌ 
உடலிலிருந்து ஒரு பாகத்தை தின்றது. பீமன்‌ இறந்து, சுவர்க்கத்தை அடைகிறான்‌. 
வேறொரு விதமாகவும்‌ கூறப்படும்‌ இக்கதையில்‌, மிருகம்‌ யுதிஷ்டிரரின்‌ பாரபக்ஷமற்ற 
நியாயம்‌ வழங்குதலை மெச்சி தன்‌ கோரிக்கையை கைவிட்டு விடுகிறது. 
இக்கதையில்‌ இந்த வாகனம்‌ ஏன்‌ பரவலாக உபயோகத்தில்‌ இல்லையென்பதைப்‌ 
பற்றி ஒன்றும்‌ கூறப்படவில்லை. இந்த மிருகம்‌ தொடர்பான குறிப்பு புராணத்தில்‌ இது 
ஒன்றுதான்‌. 


32 


Gandabherunda Pakshı 


017 | 


The Gandabherunda Pakshi is a two-headed bird that is today most 
popularly associated with the royal symbol of the Mysore kingdom. In 
many paintings, the Thanjavur Maratha kings are portrayed with a dagger 
depicting the pakshi as a motif. The same can also be seen in knuckle 
ornaments richly studded with gems. An example of an actual dagger is 
currently in the Metropolitan Museum of Art, New York. This motif is also 
common in pendants of necklaces. 


This vahana is from the Mannargudi Rajagopala temple. The bird here 
has the face of a lion. The motif of a parrot with the face of a lion was a 
popular one in ornaments. The parrot symbolises love (for the warrior’s 
country) and the lion, bravery. Occasionally, instead of a parrot’s body, 
the bird has the body of an eagle. 


The temple dates from the Chola times and was extensively renovated 
and enlarged during the Thanjavur Nayaka regime. It has the longest 
annual festival of 20 days and consequently has vahanas that are not 
found in other temples. 


கண்டபேருண்ட பக்ஷி 


இந்த இரண்டு தலை பக்ஷி, இன்று பெரும்பாலும்‌ மைசூர்‌ சமஸ்தானத்தின்‌ அரசு 
சின்னமாகத்தான்‌ அறியப்படுகிறது. பல சித்திரங்களில்‌ தஞ்சாவூர்‌ மராத்திய 
அரசர்கள்‌ இப்பக்ஷியை சின்னமாகக்‌ கொண்ட வாளை ஏந்திக்‌ கொண்டிருப்பதைக்‌ 
காணலாம்‌. இச்சின்னம்‌ பல இரத்தினங்கள்‌ பதிக்கப்பட்ட விரலில்‌ அணியும்‌ 
ஆபரணங்களிலும்‌ காணப்படுகின்றது. இம்மாதிரியான ஒரு வாள்‌, நியூ யார்க்‌ 
மெட்ரோபாலிடன்‌ கலைக்‌ காட்சியகத்தில்‌ உள்ளது. கழுத்தில்‌ அணியும்‌ நகைகளின்‌ 
முகப்பாகவும்‌ இந்தச்‌ சின்னம்‌ பரவலாக இருந்திருக்கின்றது. 

இந்த வாகனம்‌ மன்னார்குடி ராஜகோபாலஸ்வாமி கோவிலில்‌ உள்ளது. பறவைக்கு 
சிங்க முகம்‌. படைகளின்‌ சின்னமாக சிங்கமுகம்‌ கொண்ட கிளி அக்காலத்தில்‌ 
பிரபலமாக இருந்திருக்கிறது. ஒரு போர்‌ வீரனின்‌ தாய்நாட்டுப்பற்றை கிளியும்‌ 
அஞ்சாநெஞ்சத்தை சிங்கமும்‌ குறிக்கின்றன. சில சமயங்களில்‌ கிளியின்‌ 
முகத்திற்கு பதிலாக பருந்தின்‌ முகம்‌ அமைக்கப்படுவதும்‌ உண்டு. 

இந்த சோழர்‌ காலத்துக்‌ கோவில்‌, தஞ்சாவூரை நாயக்கர்கள்‌ ஆண்ட காலத்தில்‌ பல 
விதங்களில்‌ விஸ்தரிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. 20 நாட்கள்‌ தொடர்ந்து 
நடைபெறும்‌ நீண்ட உற்சவம்‌ அங்கு நிகழ்வதால்‌, மற்ற கோவில்களில்‌ இல்லாத 
பலவித வாகனங்களும்‌ அங்கு உபயோகத்தில்‌ உள்ளன. 


34 


Hamsa Vahana 


The Hamsa is fashioned like a swan, but is a divine bird, which has the 
ability to, in a portion of milk, separate the water and drink only the 
milk. For this skill, the Hamsa is a common motif in several ancient 
buildings, where poets gathered to compose and compete. There are 
several literary references to the bird in both Vaishnavite and Saivite 
verses that allude to the beauty and grace of the bird. 


The bird is also a favoured messenger. Vedanta Desika uses this bird to 
carry Rama’s message to Sita in the work Hamsasandesha. 


This vahana is more popular for the goddess in Shiva temples. It is also 
the primary vahana for Brahma and Sarasvati. In the vahana, the bird 
always has a trailing creeper placed in its beak or a garland is attached, 
to achieve the same effect. 
Kamban in his Ramayana, refers to the Hamsa as he describes Khosala. 
He says, 
Ladies, with eyes like fish, your gait is like that of the Hamsa with 
red feet! . 
Watch its little one sleep in a lotus flower. 
As the buffaloes wade in the slush and get bitten by the Vaalai fish, 
The frogs sing lullabies for the Hamsa, which drinks only the purest 
milk. 


Such is the beauty of Khosala. 
(Naattu Padalam, 13) 


ஹம்ஸ வாகனம்‌ 


அன்னத்தைப்‌ போல்‌ அமைக்கப்பட்டிருக்கும்‌ இந்த தேவலோகப்‌ பறவையான 
ஹம்ஸத்திற்கு, பாலையும்‌ நீரையும்‌ சேர்த்து அளித்தால்‌, நீரை நீக்கிவிட்டு பாலை 
மட்டும்‌ பருகும்‌ தன்மை இருந்ததாகக்‌ கூறப்படுகிறது. இந்த குணத்திற்காக, 
ஹம்ஸம்‌, பல கவிஞர்கள்‌ ஒன்று சேர்ந்து போட்டிகள்‌ நடத்தும்‌ பழைய கட்டிடங்களின்‌ 
மேல்‌ அமைக்கப்பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. இந்தப்‌ பறவையின்‌ அழகை வர்ணிக்கும்‌ 
பல பாடல்கள்‌ சைவ வைணவ இலக்கியங்களில்‌ உள்ளன. 
இந்தப்‌ பறவை தூது அனுப்ப பலரால்‌ பெரிதும்‌ விரும்பப்பட்ட ஒன்று. வேதாந்த 
தேசிகர்‌ தன்‌ ஹம்ஸசந்தேசம்‌ என்னும்‌ நூலில்‌, இந்தப்‌ பறவை மூலம்‌ ஸ்ரீராமர்‌ 
சீதைக்கு தகவல்‌ அனுப்புவதை வர்ணிக்கிறார்‌. 
சிவன்‌ கோவில்களில்‌, இந்த வாகனம்‌ அம்பாளுக்காக அதிகமாக உபயோகப்‌ 
படுத்தப்படுகிறது. பிரம்மனுக்கும்‌ சரஸ்வதிக்கும்‌ இதுவே முக்கிய வாகனம்‌. 
அழகிற்காக, இந்த வாகனத்தில்‌, பறவையின்‌ மூக்கிலிருந்து ஒரு படரும்‌ கொடியோ 
அல்லது பூமாலையோ வைத்திருப்பதைக்‌ காணலாம்‌. 
கோசலை நகரத்தை வர்ணிக்கும்‌ கம்பன்‌ இந்தப்‌ பறவையைக்‌ குறிப்பிடுகிறார்‌. அவர்‌, 
நாட்டுப்‌ படலம்‌ 13ம்‌ பாட்டில்‌: 

சேல்‌ உண்ட ஒண்‌ கணாரின்‌ திரிகின்ற செங்கால்‌ அன்னம்‌, 

மால்‌ உண்ட தளினப்‌ பள்ள? வளர்த்திய மழலைப்பிள்ளை 

கால்‌ உண்ட சேற்று மேதி கன்று உள்ளிக்‌ கனைப்பச்‌ சோர்ந்த 

பால்‌ உண்டு, துயில, பச்சைத்‌ தேரை தாலாட்டும்‌ - பண்ணை: 


(கம்பராமாயணம்‌ - பாலகாண்டம்‌) 


36 


சவா oo 


ரணை e 


Haaka Vahana 


The vahana for the planet Saturn, the raven (kaakai), is not a common 
vahana in any temple. It is found only in the temple for Saturn in Tirunallar. 


In Hindu mythology, Sani or Saturn is the son of Surya, the Sun God, and 
his wife, Chaya. 

Saturn, according to Hindu astrology is a malefic planet and always needs 
to be propitiated. In recent decades, this temple has become a popular 
one and explains the affluence of the temple in possessing a vahana 
plated in gold. 


காக்கை வாகனம்‌ 


சனீசுவரனின்‌ வாகனமான காகம்‌ எல்லா கோவில்களிலும்‌ காணப்படும்‌ ஒரு 
வாகனம்‌ அல்ல. அது திருநள்ளாரில்‌ உள்ள சனி பகவானின்‌ கோவிலில்‌ மட்டுமே 
உள்ள ஒன்று. 

புராணங்களின்‌ படி சனி சூரியனுக்கும்‌ அவர்‌ மனைவி சாயாவிற்கும்‌ புதல்வனாவார்‌. 
இந்து ஜோஸிய சாத்திரம்‌ சனியை ஒரு தீமையை விளைவிக்கும்‌ கிரகமாகவும்‌, 
அதனால்‌ அதை திருப்தி செய்ய பலவித பரிகாரங்கள்‌ செய்ய வேண்டியிருப்பதாகவும்‌ 
கூறுகிறது. அண்மைக்‌ காலங்களில்‌ இந்த கோவில்‌ மிகவும்‌ பிரபலமாகிவிட்டது. 
இந்த கோவிலின்‌ பொருளாதார வளமைக்கு, அங்கு செய்யப்பட்டிருக்கும்‌ 
தங்கத்தகடுகலாலான காக்கை வாகனமே சான்று. 


- 


37 


A 
e 


Mayıl Vahana 


The mayil or peacock is the vahana for Muruga and is always found in 
Shiva temples, where the idol of Muruga is taken out in procession. In 
temples dedicated to Muruga, like Tiruchendur, it is the most important 
vahana and plated invariably with gold. 


Called Ceyon or the red one, Murugan or Saravana in ancient Tamil 
literature, was a powerful God, revered for his valour in the battlefield 
and his lordship of the mountainous regions. Many scholars believe that 
his comparatively subsidiary status as a secondary God and son of Shiva 
came with the successive entry of Vedic Hinduism to the Tamil country, 
from the early part of the Christian era. 


Arunagirinathar, a saint of the 15th-16th century composed several verses 
on Muruga in Tamil but only around 1,365 verses are available to us. 
Among these is the Mayil Virutham. These are a set of verses on the 
peacock. Usually, references to the peacock deal with its beauty, daintiness 
and gracefulness. The poet here however focuses on its more military 
qualities. In the second verse he says, 

The strong hill of Chakravaham splits into many pieces 

The Krauncha hills get pulverised, the white-crested Meru, 

And all the other seven hills, the earth and moon lose their bearings. 

The many heads of Adisesha shake and the warring Asuras tremble 

As the peacock dances 

The fragrance of Shiva, who has the green goddess is everywhere 

The one with Ganga in his locks conceded Saravana as the wise one 

You bear that wise one on your feathers that 

Rival the lustre of emeralds, oh peacock. 


மயில்‌ வாகனம்‌ 


முருகனின்‌ வாகனமான மயில்‌, முருகனின்‌ வீதிவலம்‌ நடத்தப்படும்‌ அனைத்து 
சிவன்‌ கோவில்களிலும்‌ உள்ள ஒரு வாகனம்‌. திருச்செந்தூர்‌ போன்ற சிறப்பான 
முருகன்‌ கோவில்களில்‌, இதுவே முக்கிய வாகனமாக தங்கக்‌ கவசம்‌ அணியப்‌ 
பெற்று இருக்கும்‌. 
சிவப்பு நிறம்‌ கொண்ட சேயோன்‌, சரவணன்‌, மலைப்‌ பகுதிகளின்‌ தலைவன்‌, சிறந்த 
போர்வீரன்‌ என்றெல்லாம்‌ பண்டைய தமிழ்‌ இலக்கியத்திலேயே புகழப்படும்‌ 
சக்திவாய்ந்த கடவுள்‌ முருகன்‌. கிறிஸ்துவிற்குப்‌ பின்‌ வந்த ஆரம்ப காலங்களில்‌, 
தமிழ்நாட்டின்‌ எல்லைக்குள்‌ வைதீக இந்துத்துவம்‌ நுழைந்த பிறகுதான்‌ சிவனின்‌ 
புதல்வனாக இந்தப்‌ பெருமான்‌ இரண்டாம்‌ இடத்திற்குத்‌ தள்ளப்பட்டிருக்கக்‌ 
கூடுமென்று பல அறிஞர்களும்‌ கருதுகிறர்கள்‌. 
15-16ம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த அருணகிரிநாதர்‌ முருகனைப்‌ பற்றி பல பாடல்களை 
இயற்றியுள்ளாரெனினும்‌, நமக்கு 1,365 பாடல்களே கிடைத்திருக்கின்றன. 
இவைகளில்‌ ஒன்று மயில்‌ பற்றி பாடப்பட்டிருக்கும்‌ மயில்‌ விருத்தம்‌. பொதுவாக 
மயிலைப்‌ பற்றிய பாடல்களில்‌ அவற்றின்‌ அழகும்‌, ஒயிலும்‌ ஒய்யாரமும்‌ தான்‌ 
சிலாகிக்கப்பட்டி ருக்கும்‌. ஆனால்‌ இந்த நூல்‌ மயிலின்‌ வீரத்தைப்‌ பாடுகிறது. அவர்‌ 
இரண்டாம்‌ செய்யுளில்‌ சொல்கிறார்‌: 

சக்ரப்‌ ரசண்ட கிரி முட்டக்‌ கிழிந்துவெளி 

பாட்டு கீரவுஞ்ச சயிலந்‌ 

தகரப்‌ பெருங்கனக சிகரச்‌ சிலம்புமெழு 

துணிவெற்பு Lomba cher 

LOGS தடங்குவடு மொக்கக்‌ குலுங்கவரு 

AIST பதம்‌ Chuo 

செடன்முடி திண்டாட அடல்புரி வெஞ்சூரார்‌ 

திடுக்கிட நடிக்கு மயிலாம்‌ 

பக்கத்தி லொன்றுபடு பச்சைப்‌ பசுங்கவுரி 

فاج புதுங்‌ BLOGS‏ تالاقلا 

பாக ரதிச்சடில யோகீ சுராக்குரிய 

uno aj (alas 

ஈகக்குச்‌ செழுஞ்சரவ ணத்திற்‌ பிறந்தவொரு 

குந்தச்‌ சுவாமி தணிகைக்‌ 

கல்லார கிரியுமுக வருகிரண மரகத 

கலாபத்தி விலகு மயிலே. 


TIA me 


1 


Sar 
ஆ 


Hih Vahana 


கிளி வாகனம்‌ 


The kili or parrot is a vahana for the goddess and is usually found in Shiva 
temples, as in Vishnu temples, the goddess does not independently proceed 
outside the temple precincts. Jn literature and mythology, the parrot is 
most closely associated with Kama or Manmatha, the God of Love, as his 
vahana. There is a reference in the Civakachinthamani [(2057) - 
Suramanjariar llambagam] to the heroine praying to the God of Love and 
promising him a Kili Vahana if he answers her prayers. 


With its association to love, the parrot is, in literature the favoured bird 
used by lovers to send messages to each other. Called the Thoothu genre, 
arare and not very well-known thoothu written in the 16th or 17th century 
by Palapattai Chokkanatha Pillai is called the Azhagar Kili Vidu Thoothu. 
Here, a heroine asks a parrot to tell the deity, called Azhagar, enshrined 
in Thirumaliruncholai, of her love for him. This temple is close to Madurai 
and the Chithirai festival is an important one. 


In this short work in Tamil, the heroine praises a parrot for all its qualities, 
tells it of her love, describes the beauty and fame of the temple and asks 
the parrot to go there and when no one is looking, discreetly, in Telugu 
(a language she assumes others will not know), tell the Lord of her love 
for him. To reiterate, she adds a few bribes that include promising the 
parrot, fresh betel leaves every day and a special puja just for him. 


The text also describes in detail, the Chithirai festival in Madurai. Called 
the Kodai (Summer) thiruvizha, it happens in Thallakulam, where the 
deity is placed on a horse with gold and silver parasols, flags, drums and 
milling crowds that squirt cool water on each other for fun. It also mentions 
a Kanikkai Kopparai, presumably a pot for offerings from devotees leading 
the procession. The text concludes by saying the procession stops at several 
spots on the Vaigai riverbank and offerings are made to the deity of 
Azhagar on his Kudhirai Vahana. By sunset the Vandiyur mandapam is 
reached as the fire torches are lit and fireworks set off to the amusement 
of the milling crowds. & 


பெண்‌ தெய்வங்களின்‌ வாகனமான கிளி அநேகமாக சிவன்‌ கோவில்களிலேயே 
காணப்படுகின்றன. ஏனென்றால்‌, விஷ்ணு கோவில்களில்‌ தாயார்‌ தனியே 
கோவிலுக்கு வெளியே வலம்‌ செல்வதில்லை. இலக்கியத்திலும்‌ புராணங்களிலும்‌ 
கிளி பரவலாக காமன்‌ எனப்படும்‌ மன்மதனின்‌ வாகனமாக காமனுடன்‌ தொடர்பு 
படுத்தியே கூறப்படுகிறது. நாயகி தன்‌ காதல்‌ நிறைவேறுமானால்‌ காதல்‌ 
தெய்வத்திற்கு ஒரு கிளி வாகனம்‌ கொடை அளிப்பதாக பிரார்த்தனை செய்யும்‌ ஒரு 
பாட்டை சீவகசிந்தாமணியில்‌ [(2057) - சுரமஞ்சரியார்‌ இலம்பகம்‌] காணலாம்‌. 


காதலுடன்‌ தொடர்புபடுத்தி இந்தப்‌ பறவை கூறப்படுவதால்‌, இலக்கியத்தில்‌ 

காதலர்களிடையே தூது செல்வதற்கு ஏற்ற தூதுவனாக இது கருதப்படுகிறது. தூது 

என்னும்‌ இலக்கிய நடையில்‌ 16 அல்லது 17ம்‌ நூற்றாண்டின்‌ கவி பளப்பட்டை 

சொக்கநாத பிள்ளை எழுதிய அழகர்‌ கிளிவிடு தூது பெயர்‌ பெற்ற ஒரு நூலாகும்‌. 

இதில்‌ நாயகி தன்‌ கிளியை திருமாலிருஞ்சோலை அழகரிடம்‌ சென்று அவரிடம்‌ 

தனக்கு உள்ள காதலை எடுத்துக்‌ கூற வேண்டுகிறாள்‌. மதுரையினருகே உள்ள 

அழகர்‌ கோவிலில்‌ நடக்கும்‌ சித்திரை உற்சவம்‌ மிக பிரசித்தி பெற்றது. 

இந்தச்‌ சிறிய தமிழ்‌ நூலில்‌, கிளியை அதன்‌ நல்ல குணங்களிற்காக பாராட்டி தனக்கு 

அழகர்‌ மீதுள்ள காதலைக்‌ கூறுவதுடன்‌, அந்த கோவிலின்‌ அழகைப்‌ பற்றியும்‌ 

விவரித்து, ஒருவரும்‌ பார்க்காமல்‌ இருக்கும்போது மற்றவர்கள்‌ புரிந்து கொள்ள 
முடியாத தெலுங்கு பாஷையில்‌ தன்‌ காதலை அழகரிடம்‌ தெரிவிக்க வேண்டுகிறாள்‌ 
நாயகி. தன்‌ காரியம்‌ கைகூட வேண்டி அவள்‌ புதிய வெற்றிலைகளை அளிப்பது, 
தனிப்பட்ட பூசை ஒன்றை கிளிக்கு செய்வது போன்ற சில சலுகைகளை கிளிக்கு 
தினமும்‌ அளிப்பதாக வாக்களிக்கிறாள்‌. 

அந்த நூல்‌ மதுரையில்‌ நடக்கும்‌ சித்திரை உற்சவத்தையும்‌ விவரிக்கிறது. கோடைத்‌ 
திருவிழா என அழைக்கப்படும்‌ இத்திருவிழா, தல்லாகுளத்தில்‌ அழகரின்‌ மூர்த்தி 
குதிரை வாகனத்தின்‌ மீது தங்கம்‌ மற்றும்‌ வெள்ளிக்குடைகள்‌, கொடிகள்‌, முரசுகள்‌ 
சூழ கொலுவிருப்பதையும்‌, மக்கள்‌ கூட்டம்‌ ஒருவர்‌ மேல்‌ ஒருவர்‌ வண்ண நீர்‌ பாய்ச்சி 
விளையாடுவதையும்‌ விவரிக்கிறது. அதில்‌ காணிக்கை கொப்பரை என்று 
ஊர்வலத்தின்‌ முன்‌ செல்லும்‌ மக்கள்‌ அளிக்கும்‌ காணிக்கைகளுக்கான ஒரு 
குடத்தை பற்றிய குறிப்பையும்‌ காணலாம்‌. அந்நூல்‌ இறுதியில்‌, வைகை நதியின்‌ 
கரையில்‌ பல இடங்களில்‌ நின்று அந்த ஊர்வலம்‌ பக்தர்களின்‌ வழிபாடுகளை 
குதிரை வாகனத்தின்‌ மீதிலிருந்து அழகர்‌ ஏற்பதாகக்‌ கூறுகிறது. சூரியன்‌ 
அஸ்தமிக்கும்‌ வேளையில்‌, வண்டியூர்‌ மண்டபத்தை ஊர்வலம்‌ அடைந்தவுடன்‌, 
தீவட்டிகள்‌ ஏற்றப்பட்டு, திரண்டு வந்திருக்கும்‌ மக்களை மகிழ்ச்சியூட்டும்‌ வகையில்‌ 
வாண வேடிக்கைகள்‌ சிறப்பாக நடைபெறுகின்றன. 


- 


P டம பண்டிகை ne 


MAY 


Moonjuru Vahana 


Moonjuru (mouse) is the vahana of Ganesa, who is one of today’s most 
popular Gods. Mentioned in the Vedic hymns, images of Ganesa date from 
the Pallava times. The famous Pillayarpatti temple is one of the rare 
Pandya period cave temples that dates from the 4th century. Avvaiyar 
(circa 2nd century BCE) mentions the Mooshika as a vahana of this God. 


Ganesa is primarily worshipped as a remover of obstacles and his 
humungous form is in stark contrast to the mouse that bears him. He is 
found in all Shiva temples, as well as in temples dedicated to him. 


The Ganesa temple at Thiruchengattukudi has an interesting inscription 
from the 16th year of the reign of Kulotunga III. It mentions that land was 
purchased that year to facilitate the procession of the deity on his mount, 
from the Sirutondar Devar mandapam in Thiruchengattukudi to 
Tirumarugal and back. 


- 


மூஞ்சூறு வாகனம்‌ 


இன்று நம்மிடையே அதிகமாக வணங்கப்படும்‌ கடவுள்‌ கணேசரின்‌, வாகனம்‌ 
மூஞ்சூறு. வேதங்களில்‌ குறிப்பிடப்பட்டிருக்கும்‌ கணேசரின்‌ உருவச்சிலைகளைப்‌ 
பல்லவர்‌ காலம்‌ முதல்‌ காணமுடிகிறது. 4ம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த பிரபலமான 
பாண்டியர்‌ காலத்து குகைக்‌ கோவில்‌ பிள்ளையார்பட்டியில்‌ உள்ளது. ஒளவையார்‌ 
(கி.மு 2ம்‌ நூற்றாண்டு) இந்தக்‌ கடவுளின்‌ வாகனமாக மூஷிகத்தைக்‌ கூறுகிறார்‌. 
இடர்களைக்‌ களையும்‌ தெய்வமாக வழிபடப்படும்‌ கணேசர்‌, அவரைத்‌ தாங்கும்‌ 
மூஞ்சூறுக்கு எதிர்மறையான பெரும்‌ தோற்றம்‌ கொண்டவர்‌. அவருக்கான தனிக்‌ 
கோவில்களில்‌ மட்டுமல்லாமல்‌ அனைத்து சிவன்‌ கோவில்களிலும்‌ இவரைக்‌ 
காணலாம்‌. 

மூன்றாம்‌ குலோத்துங்கனின்‌ 16ம்‌ வருட ஆட்சிக்காலத்தில்‌ செதுக்கப்பட்ட ஒரு 
சுவாரஸ்யமான தகவல்‌ திருசெங்காட்டுக்குடி கணேசர்‌ கோவிலில்‌ உள்ளது. 
குறிப்பிட்ட அந்த வருடம்‌ அக்கோவில்‌ மூர்த்தியை அவருடைய வாகனத்துடன்‌ 
திருச்செங்காட்டுக்‌ குடியில்‌ உள்ள சிறுத்தொண்டர்‌ தேவர்‌ மண்டபத்திலிருந்து 
திருமருகல்‌ வரை ஊர்வலமாகச்‌ சென்று திரும்ப உதவும்‌ வகையில்‌ நிலம்‌ 
வாங்கப்பட்டு கோவிலிற்கு கொடை அளிக்கப்பட்ட தகவல்‌ அதில்‌ இருக்கிறது. 


Yana Vahana 


The elephant is a favoured vahana in both Shiva and Vishnu temples. In 
Vishnu temples, it is used on the 6th day of the festival. In most vahanas, 
the elephant’s trunk is split into 3 to 4 parts and attached together with 
a cloth that is painted over. This ensures that the trunk moves 
independently as the elephant is carried around the streets. The vahana 
in the Nanguneri Vishnu temple has a beautiful howdah or covered chair 
on the back for the idol to be seated inside. One of the grandest animals, 
it is an important vahana for its majesty, size and royal associations. In 
Vishnu temples, when the vahana is borne up, each of the front sides is 
lifted first and then the rear, just like how a seated elephant arises. The 
bearers of the vahana also walk like an elephant and this is known as 
Chaai nadai or the yesal. The bells on the elephant further add to the 
realism. In Shiva temples, it is the vahana for Muruga. His elephant is 
called Pinimukham. 


The Patitrupattu has several references to valiant kings riding magnificent 
elephants that storm the gates of the enemy’s forts. The bejewelled 
elephants have feet that are red with the blood of trampled soldiers and 
on either side they have bells that clang out aloud. They have a secretion 
oozing out from behind their ears that attract swarms of bees. The signal 
for battle was also given by a tannumai being beaten by a drummer from 
atop the elephant. 


In the Puranas, the most famous elephant is Airavata, a white elephant 
that is the descendent of Vishnu and the vehicle of Indra. This is one of 
the 8 male and female elephants that support the earth by bearing it on 
their backs. They are named on the East (male—Airavata & female— 
Abhramu), South-east (Pundarika & Kapila), South (Vamana & Pingala), 
South-west {Kumuda € Anupama), West (Anjana € Tamrakarni), 
North-west (Puspadanta & Subhradanti), North (Sarvabhauma & Angina), 
North-east (Supratika & Anjanavati/Amarakosa). 


Thirumangai Azhwar, in his verse on Vishnu, describes Vishnu himself as 
large and majestic, like the elephant. 


யானை வாகனம்‌ 


சிவன்‌ மற்றும்‌ விஷ்ணு - இரு கோவில்களிலுமே பிரபலமாக விளங்குவது யானை 

வாகனங்கள்‌. விஷ்ணு கோவில்களில்‌ இது 6ம்‌ நாள்‌ உற்சவத்தில்‌ 

உபயோகிக்கப்படும்‌. பல இடங்களில்‌, யானை தும்பிக்கை 3 அல்லது 4 பாகங்களாகப்‌ 

பிரிக்கப்பட்டு, வண்ணச்‌ சித்திரங்கள்‌ கொண்ட துணியால்‌ இணைக்கப்பட்டிருக்கும்‌. 

வீதி ஊர்வலங்களின்‌ போது யானையின்‌ தும்பிக்கை மட்டும்‌ தனித்து ஆடுவதற்கு 

இது உதவுகிறது. நாங்குநேரி விஷ்ணு கோவிலில்‌ யானை வாகனத்தின்‌ மீது 

பெருமாள்‌ அமர ஒரு அழகான பீடமும்‌ உள்ளது. சிறப்பு வாய்ந்த மிருகங்களில்‌ 

ஒன்றான யானை, அதன்‌ கம்பீரம்‌, பரிமாணம்‌ மற்றும்‌ அரசர்களுடனான 

தொடர்புகளால்‌, மிகவும்‌ மதிக்கப்படுகிறது. பெருமாள்‌ கோவில்களில்‌ இந்த 

வாகனத்தை எடுக்கும்‌ போது முன்புறங்கள்‌ இரண்டும்‌ முதலில்‌ தூக்கப்பட்டு, அதன்‌ 

பின்‌, பின்புறம்‌ தூக்கப்படுவதால்‌, அது உட்கார்ந்த நிலையில்‌ உள்ள யானை 

எழும்புவது போன்ற தோற்றத்தை அளிக்கிறது. வாகனத்‌ தூக்கிகள்‌ யானைப்‌ போல்‌ 

நடக்கும்‌ அந்நடைக்கு சாய்‌ நடை அல்லது ஏசல்‌ என்று பெயர்‌. அவைகளின்‌ கழுத்து 

மணிகள்‌ ஒலிப்பது மேலும்‌ நிஜ யானையின்‌ தோற்றத்தை அளிக்கிறது. சிவன்‌ 

கோவில்களில்‌ இது முருகனுடைய வாகனம்‌; இது பிணிமுகமென்று 

அழைக்கப்படுகிறது. 

பதிற்றுப்பத்தில்‌, பல மன்னர்கள்‌ கம்பீரமான யனைகள்‌ மேல்‌ வந்து எதிரிகளின்‌ 
கோட்டைகளைத்‌ தாக்கியதன்‌ வர்ணனைகள்‌ உள்ளன. அந்த அலங்கார 
யானைகளின்‌ கால்கள்‌, மிதிபட்டு இறக்கும்‌ வீரர்களின்‌ குருதியால்‌ சிவந்து, 
கழுத்தின்‌ இருபுறமும்‌ தொங்கும்‌ மணிகளின்‌ பிளிரல்களுடன்‌ வருகின்றன. 
அவைகளின்‌ காதுகளின்‌ பின்புறத்திலிருந்து சுரக்கும்‌ மத நீர்‌, வண்டுக்‌ 
கூட்டங்களை கவர்கின்றன. யானைமேல்‌ அமர்ந்து முரசு அடிப்பதுடன்‌ போர்‌ 
துவங்குகிறது போன்ற தகவல்கள்‌ காணப்படுகின்றன. 

விஷ்ணுவிடமிருந்து தோன்றி, பின்‌ இந்திரனிற்கு வாகனமான ஐராவதம்‌ என்ற 
வெள்ளை யானை, புராணங்களில்‌ பிரபலமாக கூறப்படும்‌ ஒன்று. இவ்வுலகைத்‌ 
தாங்கும்‌ எட்டு யானைகளில்‌ இதுவும்‌ ஒன்று. கிழக்கில்‌ (ஆண்‌ யானை) ஐராவதம்‌; 
(பெண்‌ யானை) அப்ரமு; தென்கிழக்கில்‌ புண்டரீகனும்‌ கபிலனும்‌; தெற்கில்‌ 
வாமனனும்‌ பிங்களமும்‌; தென்மேற்கில்‌ குழுதா, அனுபமா; மேற்கில்‌ அஞ்சனா, 
தாம்ரகர்ணி; வடமேற்கில்‌ புஷ்பதந்தா, சுப்ரதந்தி; வடக்கில்‌ ஸர்வபெளமா, அங்கினா; 
வடகிழக்கில்‌ ஸுப்ரதிகா, அஞ்சனாவதி அல்லது அமரகோசா என்ற யானைகள்‌ 
இருப்பதாக புராணங்கள்‌ கூறுகின்றன. 

திருமங்கை ஆழ்வார்‌ தன்‌ பாசுரத்தில்‌ எம்பெருமானையே மிகப்‌ பெரிய கம்பீரமான 
யானைக்கு ஒப்பிடுகிறார்‌. 


017 


46 


A 


ப இல்டை சின்‌ ம்ம்‌ 


Aadu Vahana 


ஆடு வாகனம்‌ 


The goat is the vahana of Muruga. The Skanda Purana says that he used 
this vahana, before he took the peacock as his primary vahana. Aithough 
the goat represented Muruga’s vahana, the live animal was still sacrificed 
to Muruga. In the Tirumurugaratrupadai, Canto 6, lines 1 and 2, we hear 
that, grains and flowers were mixed and offered, along with a goat that 
was sacrificed. As the flag with the peacock was raised for the ۰ 


The Kandhar Kalivenba was authored by Kumaraguruparar in the 17th 
century. He says, 
My lord was born from the flames of the red eye 
Bring the Goat here, he said to Veerabahu 
When it was brought, he rode it to victory in the eight directions 
And plays with this world. 


A14th century Jain work on grammar, the Nannool, authored by Bavanandi 
Muni, divides students into three types. The first and superior type is 
compared to a hamsa and a cow. The second type is compared to clay 
and a parrot. The third and most inferior type is compared to a goat (that 
is always straying and is superficial and never goes deep into the subject), 
a buffalo (that learns after taxing the teacher a great deal), a sieve (that 
retains the bad and lets go the best) and a broken pot (that lets go good 
and bad). Given these qualities of denseness and lack of intelligence, 
Muruga, the wise one who taught his father the most sacred mantra, uses 
the goat as his vehicle and symbolically quells ignorance. 

In the period from 9th to 13th centuries, the gift of goats, usually 96 in 
number, was a popular one for temples. The ghee from their milk was 
used to light lamps in the temple. 

in Muruga temples, the goat is an important vahana and the episode of 
Muruga killing the asura Surapadma is enacted while the deity of Muruga 
is seated on a goat vahana. Once the asura is killed, the goat vahana is 
transformed into a peacock. 


ஆடுமுருகனின்‌ வாகனம்‌. மயிலை தன்‌ முக்கிய வாகனமாக கொள்ளும்‌ முன்பு முருகன்‌ 
ஆட்டை வாகனமாகக்‌ கொண்டிருந்ததாக ஸ்கந்த புராணம்‌ கூறுகிறது. இது முருகனின்‌ 
வாகனமாக இருந்தும்‌ கூட ஆடு அவருக்கு படையலாகவும்‌ அளிக்கப்பட்டது. 
திருமுருகாற்றுப்படை ஆறாம்‌ பாகம்‌ 1 மற்றும்‌ 2வது வரிகளில்‌, மயில்‌ கொடி 
ஏற்றப்பட்டவுடன்‌, பலி ஆட்டினுடன்‌ தானியங்களும்‌ பூக்களும்‌ கலந்து படைக்கப்பட்டன. 
17ம்‌ நூற்றாண்டில்‌ குமரகுருபரர்‌ இயற்றிய கந்தர்‌ கலிவெண்பாவில்‌ அவர்‌ 
சொல்கிறார்‌: 

மங்கை சிலம்பின்‌ மணிஒன்‌ பதில்தோன்றும்‌ 

துங்க மடவார்‌ துயாதீர்க்து - தங்கள்‌ 

கிறுப்பால்‌ அளித்தநவ வீரருக்குள்‌ முன்னோன்‌ 

மருப்பாயுந்‌ தார்வீரவாகு-நெருப்பிறுதித்கு] 

அங்கட்‌ புவனம்‌ அனைத்தும்‌ அயித்துவவும்‌ 

செங்கட்‌ கிடாயதனைச்‌ சென்று கொண்டர்‌ - எங்கோன்‌ 

RIDE GA என்று] உய்ப்ப அதன்‌ மீதமாந்கு) எண்டிக்கும்‌ 

நடத்தி விளையாடு நாதா! 
நன்னூல்‌ என்னும்‌ ஜைனர்களின்‌ படைப்பான 14ம்‌ நூற்றாண்டு இலக்கண நூலில்‌, 
பவநந்தி முனிவர்‌ மாணவர்களை மூன்று வகைப்படுத்துகிறார்‌. அதில்‌ முதலாம்‌ 
நிலையில்‌ இருக்கும்‌ மாணவன்‌ அன்னப்‌ பட்சி அல்லது பசு. இரண்டாம்‌ நிலையில்‌ 
உள்ளவர்கள்‌ களிமண்‌ மற்றும்‌ கிளி; மூன்றாம்‌ அல்லது கடை நிலையில்‌ உள்ள 
மாணவன்‌, ஆடு (அங்கும்‌ இங்கும்‌ மேய்ந்து கொண்டு ஆழமான படிப்பைத்‌ 
தவிர்ப்பவன்‌), எருமை (ஆசிரியருக்கு மிகுந்த சிரமத்தைக்‌ கொடுத்த பின்‌ படிப்பவன்‌) 
அல்லது சல்லடை (நல்லதை விடுத்து தீமையை மட்டுமே ஏற்பவன்‌), மற்றும்‌ உடைந்த 
பானை (நல்லது மற்றும்‌ தீயது இரண்டையும்‌ விடுப்பவன்‌) தந்தைக்கே 
மந்திரோபதேசம்‌ செய்த முருகன்‌, மதியின்மையையும்‌ புத்திசாலித்தனமும்‌ இல்லாத 
மனிதர்களின்‌ உய்விற்காக, அஞ்ஞானத்தை அழிக்கும்‌ குறியீடாக ஆட்டை 
வாகனமாகக்‌ கொள்கிறார்‌. 
9 முதல்‌ 13ம்‌ நூற்றாண்டுகளில்‌, கோவில்களுக்கு ஆடுகளை-96 ஆடுகள்‌- 
நன்கொடை அளிப்பது பழக்கத்தில்‌ இருந்து வந்தது. அந்த ஆடுகளின்‌ பாலிலிருந்து 
எடுத்த நெய்யை கோவில்களில்‌ விளக்குகளை ஏற்ற உபயோகித்தார்கள்‌. 


முருகன்‌ கோவில்களில்‌, ஆடு ஒரு முக்கிய வாகனமாகும்‌; சூரபத்மனை வதைக்கும்‌ 
காட்சிகளில்‌ முருகன்‌ ஆடு வாகனத்தின்‌ மீது அமர்ந்தே காட்சி அளிக்கிறார்‌. 
அசுரனை அழித்தவுடன்‌ ஆடு வாகனம்‌ மயில்‌ வாகனமாக மாறிவிடுகிறது. 


48 


Puh Vahana 


- 


புலி வாகனம்‌ 


This vahana is for Shasta, a powerful village God, and is also identified 
with Ayyappan, another son of Shiva and Parvati. Unusually, this vahana 
is also found in the Chennai Kapaleeswara temple. The tiger signifies 
bravery, ferociousness and agility and is therefore the vahana of Ayyappan. 
The Shasta temple in Vettumani (near Kanyakumari) has a famous Puli 
Vahana. 

Ayyanar (known as Shasta in the Tamil-speaking lands close to Kerala) is 
also known as Parimelazhagar—the beautiful one who rides a horse or as 
Karimelazhagar-the beautiful one who rides an elephant and as 
Arimelazhagar—the beautiful one who rides a tiger. 


in ancient literature, there are more references to the tiger than the 
lion. The tiger was also the symbol of the Chola kings. The duels between 
an elephant and tiger are a popular subject for poets. Kapilar, in his 
verse in the Kalithokai says, 

After a bitter battle with a tiger, 

the elephant rested for a while 

Upon waking up he saw the Venkai tree ablaze with flowers 

Mistaking this for another tiger, the elephant uprooted the tree 

And then realised its folly 

Now, every time the brave elephant sees this tree, it turns coy 


and bashful! 
(Verse 49) 


இது கிராமப்புறங்களில்‌ வழிபடப்படும்‌ சக்தி வாய்ந்த சாஸ்தாவின்‌ வாகனமாகும்‌. 
சிவனிற்கும்‌ பார்வதிக்கும்‌ பிறந்த மற்றொரு மகனான ஐயப்பன்‌ தான்‌ 
சாஸ்தாவெனக்‌ கூறப்படுகிறார்‌. அபூர்வமாக இந்த வாகனம்‌ சென்னையின்‌ 
கபாலீசுவரர்‌ கோவிலிலும்‌ காணப்படுகின்றது. புலி தைரியம்‌, உக்கிரம்‌, வேகம்‌ 
ஆகியவற்றைக்‌ குறிப்பதால்‌, ஐயப்பனின்‌ வாகனமாகக்‌ கருதப்படுகின்றது. 
கன்யாகுமரிக்கு அருகே உள்ள வெட்டுமனி சாஸ்தா கோவிலில்‌ உள்ள புலி வாகனம்‌ 
பிரபலமான ஒன்று. 
சாஸ்தா என்று கேரளாவின்‌ எல்லையிலுள்ள தமிழ்‌ பேசும்‌ இடங்களிலுள்ள மக்களால்‌ 
அழைக்கப்படும்‌ அய்யனாருக்கு, குதிரையில்‌ பவனி வரும்‌ அழகர்‌-பரிமேலழகர்‌ 
என்றும்‌ யானை மீது உலாவரும்‌ அழகர்‌-கரிமேலழகர்‌ மற்றும்‌ புலியின்‌ மேல்‌ வரும்‌ 
அழகர்‌ அரிமேலழகர்‌ என்ற பெயர்களும்‌ உண்டு. 
பழந்தமிழ்‌ இலக்கியத்தில்‌, சிங்கத்தை விட அதிக குறிப்புகள்‌ புலிகளை 
பற்றியனவாக உள்ளன. சோழ அரசர்களின்‌ சின்னமாகவும்‌ புலி இருந்தது. பல 
கவிகளுக்கு யானைக்கும்‌ புலிக்கும்‌ இடையே நடக்கும்‌ சண்டை பாடும்‌ பொருளாக 
இருந்தது. கலித்தொகையில்‌ கபிலர்‌ பாடுகிறார்‌: 

கொடுவரி தாக்கி வென்ற வருத்தமொடு 

நெடுவரை மருங்கின்‌ துஞ்சும்‌ யானை 

கனவில்‌ தான்செய்தது மனத்தது ஆகலின்‌ 

கனவில்‌ கண்டு, கது பென வொரு) 

UDIUSITE LIVES கங்கையை 

அதுவென உணர்க்கு, ره تلف‎ முருக்கி 

பேணா முன்பின்‌ தன்சினம்‌ தணிந்து, அம்மரம்‌ 

காணும்‌ பொழுதின்‌ நோக்கல்‌ செல்லாது 

தாணி இறைஞ்சும்‌ நல்மலை நல்நாட 

போது எழில்மலா உண்கண்‌ இவள்மாட்டு நீ இன்ன 

காதலை என்பதோ இனிது மற்று இன்னாதே... 

செய்யுள்‌ 49) 


50 


Hudhra Vahana 


The vahana of a horse is common in both Vishnu and Shiva temples. In 
Vishnu temples, they usually appear after the 5th or 6th day of the festival. 
The most famous of them is that of Azhagar, the processional deity of 
Thirumaliruncholai, mounted on his horse, who comes to attend his sister, 
Goddess Meenakshi’s wedding at Madurai, but goes back without completely 
crossing the Vaigai river. This festival happens in the Tamil month of Chithirai 
(mid-April to mid-May) on a full moon day. On this occasion and when the 
vahana is used in Srirangam, the bearers break into a run to give the 
impression of a galloping horse. This is called the kona oyyali. ١ 


Horses find mention in the oldest Tamil works and were respected for 
their use in military battles. Their gallop is said to resemble the movement 
of the bamboo springing back to position and like their heroic riders, the 
horses defeated in battle do not return home. Horses were also named 
after their royal owners, as seen in the Perumbanatrupadai. 


In the Puranas, there are several references to horses. They were, like 
camels, according to the Agni Purana, created by Tamra and Kashyapa 
(who was Brahma's grandson). They are important symbols of the King 
and a king, to establish universal sovereignty, conducted the Asvamedha 
or horse sacrifice. A white horse accompanied by at least a 100 warriors 
was let loose and any king who sought to question the authority of the 
king, who owned the horse, did so by preventing the horse from entering 
his territory. If he challenged the horse, he would have to fight the 
warriors. Kings who completed a 100 of this yaga were said to be equal to 
Indra himself. 


Vishnu, with the head of a horse is known as Hayagriva. Hayagriva, in the 
Devi Mahatmiyam (Prathama Skanda) is also the name of an asura who 
had the neck of a horse and was vanquished by Vishnu. This also contains 
the story of how termites were created by Brahma and how they woke 
Vishnu by eating the bow on which he was sleeping and resting. 
Consequently termites get a portion of any offering to Brahma ín a yaga. 


குதிரை isc 


குதிரை வாகனம்‌ சிவன்‌ மற்றும்‌ விஷ்ணு கோவில்களில்‌ பொதுவாகக்‌ 

காணப்படுபவை. அவை வழக்கமாக 5வது அல்லது 6வது உற்சவ நாளுக்குப்‌ பிறகு 

பவனி வரும்‌. அழகர்‌ கோவில்‌ குதிரை வாகனம்‌ அவைகளுள்‌ மிகப்‌ பிரபலமானது. 

திருமாலிருஞ்சோலையின்‌ அதிபதியான அவர்‌, தன்‌ சகோதரி மீனாக்ஷியின்‌ 

திருமணத்திற்கு வந்து, திரும்பும்‌ போது வைகை ஆற்றை முழுவதும்‌ கடக்காமல்‌ 

திரும்பிவிடுகிறார்‌. இந்த உற்சவம்‌ சித்திரை மாதப்‌ பெளர்ணமியன்று நிகழ்கிறது. 

இந்த உற்சவத்திலும்‌, ஸ்ரீரங்கத்தில்‌ இந்த வாகனத்தை சுமப்பவர்கள்‌ குதிரை 

ஓடுவதைப்‌ போன்று தோற்றம்‌ அளிக்க தாமும்‌ ஓடுவர்‌. இதற்கு கோண ஒய்யாளி 

என்று பெயர்‌. 

பழைய தமிழ்‌ நூல்களிலும்‌ போரில்‌ குதிரைகள்‌ உபயோகப்படுத்தப்பட்டது பற்றிய 

விவரங்கள்‌, சிறப்பாகக்‌ காணப்படுகின்றன. ஒரு மூங்கில்‌ வளைந்து நிமிருவதை 

ஒத்திருப்பதாக அவைகளின்‌ ஒட்டம்‌ கூறப்படுகிறது. அதன்‌ மீதேறி போரிடும்‌ 

வீரர்களைப்‌ போலவே அக்குதிரைகளும்‌ தோற்றால்‌ நாடு திரும்புவதில்லை. 

பெரும்பானாற்றுப்படையில்‌ குதிரைகளும்‌ அவைகளின்‌ சொந்தக்காரர்களின்‌ 
பெயர்களைத்‌ தாங்குவதைக்‌ காணலாம்‌. 

புராணங்களில்‌ குதிரைகளைப்‌ பற்றிய பல குறிப்புகள்‌ உள்ளன. பிரம்மாவின்‌ 
பேரனான கச்யபர்‌ மற்றும்‌ தம்ராவால்‌, ஒட்டகங்களைப்‌ போல குதிரைகளும்‌ 
தோற்றுவிக்கப்பட்டதாக அக்னி புராணம்‌ கூறுகிறது. குதிரைகள்‌ ஒரு மன்னனின்‌ 
முக்கிய குறியீடாக இருந்ததால்‌, அவன்‌, நாடுகள்‌ அனைத்தும்‌ தன்‌ ஆட்சிக்குட்பட 
வேண்டுமென்பதற்காக அச்வமேத யாகம்‌ நடத்தினான்‌. நூறு வீரர்களுடன்‌ ஒரு 
வெள்ளைக்‌ குதிரை நாடுகள்‌ தோறும்‌ செல்ல சுதந்திரமாக விடப்படும்‌. தன்‌ 
எல்லைக்குள்‌ அக்குதிரையை வராமல்‌ தடுத்து, குதிரையின்‌ உரிமையாளனான 
மன்னனை எதிற்கும்‌ எந்த சிற்றரசனும்‌, அந்த வீரர்களுடன்‌ போர்‌ செய்ய நேரிடும்‌. 
இவ்வாறு பல அரசர்களையும்‌ வென்று வெற்றிவாகை சூடி வரும்‌ குதிரை. இம்மாதிரி 
நூறு அச்வமேதங்கள்‌ செய்த மன்னன்‌ இந்திரனுக்கு சமானமாகக்‌ கருதப்படுவான்‌. 
குதிரைமுகம்‌ கொண்ட விஷ்ணுவின்‌ உருவத்திற்கு ஹயக்ரீவர்‌ என்று பெயர்‌. தேவி 
மஹாத்மியம்‌, முதலாம்‌ ஸ்கந்தத்தில்‌ விஷ்ணு அழித்த குதிரைமுகம்‌ கொண்ட ஒரு 
அசுரனும்‌ ஹயக்ரீவனென்று அழைக்கப்பட்டான்‌. கரையான்கள்‌ பிரம்மாவினால்‌ 
உண்டாக்கப்பட்டு, அவை விஷ்ணு படுத்திருந்த வில்லை அரித்து, விஷ்ணுவை 
தூக்கத்திலிருந்து எழுப்பியதையும்‌, அதனால்‌ பிரம்மாவிற்கு செய்யப்படும்‌ அனைத்து 
யாகங்களிலும்‌ நிவேதனங்களில்‌ செல்லுகளுக்கும்‌ ஒரு பங்கு உண்டென்பதையும்‌ 
ஒரு புராணக்‌ கதை கூறுகிறது. 


52 


Yah Vahana 


யாளி வாகனம்‌ 


The yali is a ferocious mythical beast that has very few literary references 
but is amongst the most popular motifs in decorative art. The prancing 
yali is popular in pillars, especially from the Vijayanagar period. it used 
to be a popular motif in jewellery, especially pendants and in textiles. 
Yali motifs were also popular in woodcarving and etched in metal ware. 
The yali is seen with the face of a lion or a combination of a lion with the 
trunk of an elephant. In vahanas, the yali is always prancing and its trunk 
is intertwined with that of a seated elephant. This also indicates the 
relative size of this mythical beast. 

The Yali Vahana is common to both Vishnu and Shiva temples. It is however 
found more regularly in Vishnu temples. A fine example of this vahana 
can be found at Srirangam. 


இலக்கியத்தில்‌ மிகக்‌ குறைவான குறிப்புக்களே கொண்டிருந்தாலும்‌, நம்‌ 
கைவினைக்‌ கலைகளில்‌ வெகுவாகச்‌ சித்தரிக்கப்பட்டும்‌ புராணங்களில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு மூர்க்கமான மிருகம்‌ யாளி. தூண்களில்‌--முக்கியமாக 
விஜயநகர்‌ காலத்தவை-குதித்தோடும்‌ யாளிகளைக்‌ காணலாம்‌. அது 
ஆபரணங்களிலும்‌, முக்கியமாக பதக்கங்களிலும்‌ மற்றும்‌ ஆடைகளிலும்‌ 
பிரபலமாகக்‌ காணப்படுகிறது. யாளிச்‌ சின்னம்‌, செதுக்கப்பட்ட மரம்‌ மற்றும்‌ உலோக 
கைவினைப்‌ பொருள்களில்‌ பரவலாகக்‌ காணப்படுகின்றன. 

யாளி சிங்க முகம்‌ அல்லது சிங்கம்‌ மற்றும்‌ யானையின்‌ தும்பிக்கையுடனும்‌ 
காணப்படும்‌. வாகனங்களில்‌, யாளி அநேகமாக குதிக்கும்‌ நிலையிலும்‌ தும்பிக்கை 
ஒரு உட்கார்ந்த நிலையில்‌ உள்ள யானையுடன்‌ பிணைந்தும்‌ காணப்படுகிறது. இந்த 
புராண மிருகத்தின்‌ பெரிய உருவத்தைக்‌ குறிப்பிடுவதற்காக இப்படி 
உருவகப்படுத்தியிருக்கலாம்‌. 

யாளி வாகனம்‌ சிவன்‌ மற்றும்‌ விஷ்ணு என இரு கோவில்களிலும்‌ காணப்பட்டாலும்‌, 
விஷ்ணு கோவில்களில்‌ அதிகமாக வழக்கத்தில்‌ இருக்கிறது. இந்த வாகனத்திற்கு 
ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு ஸ்ரீரங்கம்‌ கோவிலில்‌ காணப்படும்‌ யாளி. 


peri 
N Y 
sane 
ai $ 
En 4 
هکت‎ 


ஷி 
ez 


Sımha Vahana 


7 


சிம்ம வாகனம்‌ 


Despite its majestic appearance and position as the king of beasts, there 
are relatively few references to the lion in ancient Tamil literature. 
However as a motif, it is widely present. One of the earliest 
representations 15 in the Pallava dynasty, when a seated lion was a typical 
base for a pillar. 
Andal, in her Tirupavai in verse 23 refers to Vishnu being like the 
tion: 
Lord with the dark eyes, like the Kaya flower, 
Arise from your sleep to bless us! 
Be like the fierce lion that sleeps in a cavern in the mountain. 
Awake, show us your fiery eyes and shake your glorious mane, 
Like a lion that yawns, stretches its back before arising, step out, 
Ascend your lion-throne, and ask us what we want! 


The Simha Vahana is common to both Vishnu and Shiva temples. In most 
cases, it is frequently found, with the two front legs preparing to pounce 
and the rear ones on the ground. The mouth is open showing sharp teeth 
and tongue. To maintain balance, most Simha Vahanas have a seated 
man/demon that supports the lion. The Varadaraja temple in Kanchipuram 
has a fabulous vahana plated with gold. The Kalikamba temple in Chennai 
has a rare Simha Vahana that has two faces. 

The lion, in Shiva temples is usually the vahana of the goddess. Parvati, 


as Durga, was seated on a lion when she fought and vanquished the asura, 
Mahisha. A grand bas-relief of this event can be seen in Mahabalipuram. 


கம்பீரமான தோற்றம்‌ கொண்ட சிங்கம்‌ மிருகங்களின்‌ அரசன்‌ என்றெல்லாம்‌ புகழ்‌ 
பெற்றிருந்தாலும்‌, அதைப்‌ பற்றிய வெகு சில குறிப்புக்களே பழந்தமிழ்‌ இலக்கியத்தில்‌ 
காணக்‌ கிடைக்கின்றன. ஆனாலும்‌ ஒரு கலைச்‌ சின்னமாக அது பரவலாக 
உபயோகத்தில்‌ உள்ளது. பல்லவர்‌ குலச்‌ சின்னங்களில்‌, உட்கார்ந்த நிலையில்‌ உள்ள 
சிங்கம்‌ தூண்களைத்‌ தாங்குவதாக உருவாக்கப்பட்டிருப்பதுதான்‌, அது முதன்‌ 
முதலாக சின்னமாக உபயோகப்படுத்தப்பட்டதை நமக்கு அறிவிக்கிறது. 
ஆண்டாள்‌ திருப்பாவையின்‌ 23வது பாசுரத்தில்‌ விஷ்ணுவை சிம்மத்துடன்‌ ஒப்பிட்டு 
பாடுகிறாள்‌. 

மாரி மலை முழைஞ்சில்‌ மன்னிது கிடந்து உறங்கும்‌ 

சீரிய சிங்கம்‌ அறிவுற்றுது தீ விரித்து, 

வேரி மயிர்‌ பொங்க எப்பாடும்‌ பேர்ந்து உதறி 

மூரி நிமிர்ந்து முழங்கிட) புறப்பட்டு 

போதருமா போலே நீ பூவைப்பூ வண்ணா உன்‌ 

கோயில்‌ நின்று இங்ஙனே Curs rats) கோப்புடைய 

சீரிய சிங்காசனத்து இருந்து யாம்‌ வந்த 

காரியம்‌ ஆராய்ந்து அமுளேலோர்‌ எம்பாவாய்‌. 
சிம்ம வாகனம்‌ சிவன்‌, விஷ்ணு என இரு கோவில்களிலும்‌ காணப்படுகின்றன. முன்‌ 
கால்களைத்‌ தூக்கியும்‌, பின்‌ கால்கள்‌ தரையில்‌ பதித்தும்‌, பாயும்‌ நிலையில்‌ அது, 
பரவலாக காணக்கிடைக்கிறது. அதன்‌ வாய்‌ திறந்து, கூர்மையான பற்களும்‌ நாக்கும்‌ 
வெளியில்‌ தெரியுமாறு அமைக்கப்பட்டிருக்கும்‌. அதன்‌ எடையைத்‌ தாங்கும்‌ 
வகையில்‌, பல சிம்ம வாகனங்களிலும்‌, அதன்‌ கீழே ஒரு மனித அல்லது அசுர 
உருவம்‌ உட்கார்ந்திருப்பதைக்‌ காணலாம்‌. தங்கக்‌ கவசம்‌ அணிந்த ஒரு அற்புதமான 
சிம்ம வாகனம்‌ காஞ்சி வரதராஜர்‌ கோவிலில்‌ உள்ளது. சென்னையின்‌ காளிகாம்பாள்‌ 
கோவிலில்‌ அபூர்வமான இரண்டு முகங்கள்‌ கொண்ட சிம்ம வாகனம்‌ இருக்கிறது. 
சிவன்‌ கோவில்களில்‌ சிம்ம வாகனம்‌ அநேகமாக தேவியின்‌ ஊர்வலங்களில்‌ 
உபயோகப்படுத்தப்படுகிறது. மகிஷாசுரனைக்‌ கொன்ற போது பார்வதி 
துர்க்கையென்ற பெயரில்‌ சிம்மத்தின்‌ மேல்‌ அமர்ந்திருந்தாள்‌. மஹாபலிபுரத்தில்‌ 
இந்த நிகழ்வை சித்தரிக்கும்‌ ஒரு அழகான புதை சித்திரத்தைக்‌ காணலாம்‌. 


O nn 


56 


Maan Vahana 


மான்‌ வாகனம்‌ 


This vahana made of wood and plated with silver is found in the Thanjavur 
Brihadeeswara temple. The blackbuck, called Iralai maan in Tamil, is 
different from the deer, because unlike the deer, the antelope has long 
straight horns that are never shed. 

References in the Silapadikaram allude to this animal being the vahana 
for Kotravai, the frightful form of Parvati. 

An inscription in silver states that during the reign of Kamakshiamba Boyi 
Sahib, Sri Prathap Veera Hanuman and Nagaraja Ramoji Pandit, this vahana 
meant for the lord, was repaired and before December 29th, 1803, was 
used in the temple festival. Each leg was coated with silver plates weighing 
8 sher, and the whole vahana was plated with 88 sher. One sher is 
approximately 280 grammes. 

Shiva also holds a mriga or deer in his rear hand. In the Pallava and early 
Chola sculptures, the deer is prancing and faces inwards but as the times 
progressed, in later Chola and Vijayanagar times, the idol makers chose 
to show it prancing outwards. 


மரத்தால்‌ செய்யப்பட்டு, வெள்ளித்‌ தகடு வேயப்பட்டுள்ள இந்த வாகனம்‌ தஞ்சாவூர்‌ 
பிருஹதீசுவரர்‌ கோவிலில்‌ காணப்படும்‌. இறலை மான்‌ என்றழைக்கப்படும்‌ இந்த 
கருத்த மான்‌ சாதாரண மான்களிலிருந்து வேறுபட்டது. மற்ற மான்களைப்‌ போல்‌ 
அல்லாது, இவைகளின்‌ நீண்டு நிமிர்ந்த கொம்புகள்‌ விழுந்து முளைப்பதில்லை. 
பார்வதியின்‌ உக்கிர உருவமான கொற்றவையின்‌ வாகனமாக இது பற்றிய 
குறிப்புக்கள்‌ சிலப்பதிகாரத்தில்‌ உள்ளது. 

காமாக்ஷியம்பா போயி சாஹப்‌, ஸ்ரீ பிரதாப வீர ஹனுமான்‌, மற்றும்‌ நாகராஜ்‌ ராமோஜி 
பண்டிதர்‌ ஆட்சிக்‌ காலங்களில்‌, சிவபெருமானிற்கான இந்த வாகனம்‌ 
சீர்ப்படுத்தப்பட்டு, 1803ம்‌ ஆண்டு டிசம்பர்‌ மாதம்‌ 29ம்‌ தேதிக்கு முன்‌ கோவில்‌ 
உற்சவத்தில்‌ உபயோகப்படுத்தப்பட்ட தகவலை, வெள்ளியில்‌ செதுக்கப்பட்ட ஒரு 
குறிப்பு தெரிவிக்கிறது. ஒவ்வொரு காலும்‌ 8 சேர்கள்‌ வெள்ளி கொண்டும்‌ முழு 
வாகனமும்‌ 88 சேர்கள்‌ தகட்டினாலும்‌ மூடப்பட்டிருந்தது. (ஒரு சேர்‌, சுமார்‌ 280 
கிராமிற்கு ஈடு ஆகும்‌). 

சிவன்‌ பின்‌ கையில்‌ ஒரு மானை ஏந்தியுள்ளார்‌. பல்லவர்‌ மற்றும்‌ சோழர்‌ கால ஆரம்ப 
வருடங்களில்‌, இது துள்ளும்‌ மானாக உள்பக்கம்‌ நோக்கி இருப்பது போல்‌ 
அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால்‌, பின்னால்‌ வந்த சோழர்கள்‌ மற்றும்‌, விஜயநகர 
ஆட்சிக்காலத்தில்‌, சிற்பிகள்‌ இந்தத்‌ துள்ளும்‌ மானை, வெளிப்பக்கம்‌ நோக்கி 
இருப்பதைப்‌ போல்‌ உருவாக்கத்‌ துவங்கினார்கள்‌. 


57 


58 


Padma Vahana 


வைல்‌ 


பத்ம வாகனம்‌ 


This vahana is found in Shiva and Vishnu temples and is always used for 
the goddess. 


The lotus rises tall from mud and slush and blooms into a fragrant and 
beautiful flower. The symbolism and its appearance make it a popular 
flower in mythology. Brahma is born ina lotus; both Lakshmi and Sarasvati 
are seated in it. The poetess-saint Andal refers to the closing water Lily 
and the blooming lotus to signalling of a new day. 


The fragrance, the softness and the shape of the petals are all likened to 
women or the shape of the eyes. This vahana is not a common one but 
can be found in both Vishnu and Shiva (for the goddess) temples. 


Nammazhwar while singing of Tirumohur refers specifically to the pond 
of lotuses. Tirumangai Azhwar while singing of Mahabalipuram, also refers 
to their abundance. A popular name for Lakshmi is Padmavati, or one 
who is seated in a lotus. 


There are several literary references to the lotus. This 4-line Tamil verse 
is from an undated manuscript in the U. Ve. Saminatha lyer Library in 
Chennai. The verse is attributed to Kala Megha Pulavar, who lived in the 
12th or 13th century, It puns on words and in splitting the words differently, 
the verse could be referring to a lotus or a mirror. If the intent is to read 
the verse with reference to a lotus, the lines go, 

Filled with honey, and found amidst water 

Found among large leaves, this is the greatest among flowers. 

This verse on the lotus and mirror is for Sendhan of Kunrathur. 

With reference to a mirror: 

Polished with rasam in the reverse, it is cut to any size needed 

It’s expensive to buy and very few in this world possess it 

This verse on the lotus and mirror is for Sendhan of Kunrathur. 


The keywords include iratham or honey or rasam, the mercury that is 
used to make a mirror. Paani could mean both water and size; maavilayai 
can mean both big leaves and a great price. 


இந்த வாகனம்‌ சிவன்‌, விஷ்ணு இரு கடவுள்களின்‌ கோவில்களிலும்‌ எப்போதும்‌ 
தேவி புறப்பாட்டில்‌ உபயோகப்படுத்தப்படுகிறது. 
தாமரை தன்‌ சுற்றிலும்‌ உள்ள சேற்றிலிருந்து உயர்ந்து எழுந்து, ஒரு மணமும்‌ அழகும்‌ 
கொண்ட மலராகத்‌ தோன்றுகிறது. அதன்‌ குறியீடும்‌, தோற்றமும்‌ அதை 
புராணங்களில்‌ ஒரு முக்கிய மலராக சிறப்பாகக்‌ குறிப்பிடுகிறது. பிரம்மன்‌ தாமரை 
மலரில்‌ தோன்றியவர்‌; லக்ஷ்மியும்‌ ஸரஸ்வதியும்‌ அதன்‌ மேல்‌ வீற்றிருப்பவர்கள்‌. 
ஆண்டாள்‌ தம்‌ பாசுரம்‌ ஒன்றில்‌ அல்லி மலர்‌ கூம்பி தாமரை மலர்வதைக்‌ கூறி 
பொழுது புலரும்‌ சித்திரம்‌ தீட்டுகிறார்‌. 
அதன்‌ மணம்‌, மென்மை, தோற்றம்‌ என அனைத்துமே பெண்களுக்கோ அல்லது 
கண்களுக்கோ உவமையாகக்‌ கூறப்படுகின்றன. இது பொதுவாக பல 
கோவில்களிலும்‌ காணப்படாவிட்டாலும்‌ சிவன்‌ மற்றும்‌ விஷ்ணு என இரு 
கோவில்களிலுமே சில இடங்களில்‌ தேவியின்‌ வாகனமாக இருக்கிறது. 
திருமோகூரைப்‌ பற்றிப்‌ பாடும்‌ நம்மாழ்வார்‌ தாமரைகள்‌ நிறைந்த குளத்தை 
அவ்விடத்துச்‌ சிறப்பாகக்‌ கூறுகிறார்‌. மஹாபலிபுரத்தை பற்றிய திருமங்கை 
ஆழ்வாரின்‌ பாசுரத்திலும்‌ இது போன்று, அம்மலர்கள்‌ அதிக எண்ணிக்கையில்‌ 
இருப்பதைக்‌ கூறுகிறார்‌. தாமரையில்‌ அமர்ந்திருக்கும்‌ லக்ஷ்மியின்‌ ஒரு பிரபலமான 
பெயர்‌ பத்மாவதி. 
தாமரையை பற்றி தமிழ்‌ இலக்கியத்தில்‌ பல குறிப்புக்கள்‌ உள்ளன. சென்னை உ.வே. 
சுவாமிநாத அய்யர்‌ நூலகத்தில்‌ தேதி குறிப்பிடாத ஒரு நான்கு வரி செய்யுள்‌ 
இருக்கிறது. 12ம்‌ அல்லது 13ம்‌ நூற்றாண்டுகளில்‌ வாழ்ந்த காளமேகப்புலவர்‌ 
இயற்றியதாக இது கூறப்படுகிறது. இரு பொருள்‌ கொண்டு அமைக்கப்பட்டுள்ள 
இச்செய்யுள்‌, வார்த்தைகளை ஒரு விதமாகப்‌ பிரித்தால்‌ தாமரையையும்‌, மற்றொரு 
விதமாகப்‌ பிரித்தால்‌ கண்ணாடியையும்‌ குறிப்பிடுவதாக இரண்டு பொருள்பட 
அமைந்திருக்கிறது. 

பாவிரதஞ்‌ சேருகையாற்‌ பாணியிலே யுற்றிடலால்‌ 

மாவிலையை சேருகின்ற மாட்சியால்‌ -பூனீலுயர்‌ 

சேமமிகுங்‌ குன்றை நகர்ச்‌ சேந்தன்வளர்‌ தன்னில்‌ மணத்‌ 

தாமரையே தரப்‌ பணம்‌ தாம்‌. 
தாமரையையும்‌ கண்ணாடியையும்‌ பற்றிய இச்செய்யுள்‌ குன்றத்தூர்‌ சேந்தனுக்காக 
இயற்றப்பட்டது. 
முக்கியமான வார்த்தைகள்‌: “இரதம்‌” (அமிர்தம்‌) அல்லது தேன்‌, அல்லது ரசம்‌ - 
கண்ணாடி செய்ய உபயோகிக்கப்படும்‌ பாதரசம்‌. “பாணி” என்றால்‌ நீர்‌ அல்லது 
அளவு; மாவிலை என்பது பெரிய இலைகள்‌ அல்லது உயர்ந்த விலை. 


60 


Trupulı Azhwar Vahana 


This is a vahana of the tamarind tree and is found only in the Azhwar 
Tirunagari temple for Vishnu as Adinatha. The vahana is used for Saint 
Nammazhwar, who is associated with a tamarind tree that is still present 
within the temple precincts. 


The most important Tamil text for Tamit-speaking Vaishnavites is the 4,000- 
verse Divya Prabhandam. These verses are composed by 12 saints who 
sang in praise of Vishnu and are known as the Azhwars. Azhwars can 
mean those who rule (through their devotion to God) or those immersed 
(in the love of God). The verses are revered by Vaishnavites and continue 
to be recited in temples. They are known as the Tamil Vedas. The word 
“Azhwar refers to their immersion in the love of Vishnu and their influence 
on the people because of their compositions on Vishnu. Among them, an 
important Azhwar is Nammazhwar. 

Nammazhwar, from his birth, meditated under a tamarind tree in the 
Azhwar Tirunagari temple. It was under the tree that Madhurakavi, another 
Azhwar found him. All the former’s verses were composed under the 
branches of the tree that can still be seen in the temple. 

During the Vaikasi festival, Nammazhwar’s processional deity is seated 
under a gold-plated wooden image of the tree. The tree is so revered 
that it is called the Tirupuli Azhwar. 


திருப்புளி ஆழ்வார்‌ வாகனம்‌ 


ஆதிநாதராக விஷ்ணு கொலுவிருக்கும்‌ ஆழ்வார்‌ திருநகரி கோவிலில்‌ மட்டுமே 
காணப்படும்‌ வாகனம்‌ இந்தப்‌ புளிய மர வாகனம்‌. கோவில்‌ உள்ளே இருக்கும்‌ 
நம்மாழ்வாருடன்‌ தொடர்பு கொண்ட புளிய மரம்‌ நம்மாழ்வாருக்கு மட்டுமே 
வாகனமாகக்‌ கொள்ளப்படுகிறது. 

தமிழ்‌ பேசும்‌ வைணவர்களின்‌ முக்கியமான நூலாகக்‌ கருதப்படுவது நாலாயிர 
திவ்வியப்‌ பிரபந்தம்‌. ஆழ்வார்கள்‌ என்று அழைக்கப்பட்ட 12 விஷ்ணு பக்தர்களால்‌ 
இயற்றப்பட்ட பாசுரங்களைக்‌ கொண்டது இந்த நூல்‌. இறைவனை ஆண்டவர்கள்‌ 
அல்லது இறையில்‌ ஆழ்ந்தவர்கள்‌ என்ற பொருளில்‌ இவர்கள்‌ ஆழ்வார்கள்‌ என 
அழைக்கப்‌ பெற்றனர்‌. தமிழ்‌ வேதம்‌ என்ற புகழுடன்‌, இவர்களின்‌ பாடல்கள்‌ 
வைணவக்‌ கோவில்களில்‌ இன்றும்‌ பக்தியுடன்‌ ஒதப்படுகின்றன. விஷ்ணு பக்தியில்‌ 
தம்மை ஆழ்ந்து ஈடுபடுத்திக்கொண்ட இவர்களின்‌ தாக்கம்‌ மக்களின்பால்‌ பெரிதும்‌ 
காணப்படுகிறது. ஆழ்வார்களில்‌ நம்மாழ்வார்‌ முக்கியமானவர்‌. 

பிறந்ததிலிருந்தே நம்மாழ்வார்‌ ஆழ்வார்‌ திருநகரிக்‌ கோவிலில்‌ இருந்த புளிய 
மரத்தடியில்‌ தியானம்‌ செய்தவர்‌. இந்த மரத்தடியில்தான்‌ மதுரகவி என்ற மற்றொரு 
ஆழ்வார்‌ நம்மாழ்வாரை சந்தித்தார்‌. இன்றும்‌ காணப்படும்‌ அம்மரத்தின்‌ கிளைகளின்‌ 
கீழ்தான்‌ நம்மாழ்வாரின்‌ அனைத்து பாசுரங்களும்‌ இயற்றப்பட்டன. 

வைகாசி உற்சவத்தில்‌, நம்மாழ்வாரின்‌ உற்சவமூர்த்தி மரத்தாலான தங்க முலாம்‌ 
பூசப்பட்ட புளிய மர உருவத்தினடியில்‌ வைக்கப்பட்டு ஊர்வலமாகக்‌ கொண்டு 
செல்லப்படுகிறது. அம்மரமும்‌ புனிதமாகக்‌ கருதப்பட்டு மரியாதையுடன்‌ 
திருப்புளி ஆழ்வார்‌ என்றே அழைக்கப்படுகிறது. 


62 


Halpa Uriksha Vahana 


The Kalpa Vriksha is a divine tree that grants wishes. It is a popular 
vahana in Shiva temples and is found occasionally in Vishnu temples. 


In the festival during the Panguni month in the Kapaleeswara tempie, on 
the first night, the goddess is in the Kalpa Vriksha Vahana, the god in the 
Punnai Tree Vahana and Subramanya with his two consorts in the Vengai 
Tree Vahana. 


Vahanas of this tree are of two types. One is a representation of a tree 
with many branches that have leaves, but real leaves are added as a 
decoration. The other type is when the tree is shown like a banana tree 
with a tall single trunk and leaves protruding from the trunk at the top. 


Ancient myths do not give us much information about the appearance of 
this tree. They do mention it as a tree in the heavens and mention five 
trees of the same name, Mandara, Parijatha, Santana, Harichandana and 
Kalpa Vriksha. Some accounts state that the tree was one of the miraculous 
objects that emerged when the milky ocean was churned by the demons 
and the Gods. Incidentally, Shiva’s garden in Kailasa is known as Kalpaka. 


Thirumangai Azhwar mentions this tree when he describes Badri, the abode 
of Vishnu in the Himalayas. 


| 


கல்ப விருக்ஷ வாகனம்‌ 


வேண்டும்‌ வரங்களை எல்லாம்‌ அளிக்கும்‌ மரம்‌ கல்ப விருக்ஷம்‌ என்ற மரம்‌. சிவன்‌ 
கோவில்களில்‌ இது ஒரு பிரபலமான வாகனம்‌ எனினும்‌, சில விஷ்ணு கோவில்களில்‌ 
மட்டுமே இந்த வாகனத்தைக்‌ காணலாம்‌. 

கபாலீசுவரர்‌ கோவிலில்‌ பங்குனி மாத உற்சவத்தின்‌ முதல்‌ நாள்‌ இரவன்று, தேவி 
கல்ப விருக்ஷ வாகனத்தின்‌ மீதும்‌, ஐயன்‌ புன்னை மர வாகனத்தின்‌ மீதும்‌, முருகன்‌ 
தன்‌ இரு துணைவிமார்களுடன்‌ வேங்கை மர வாகனத்திலும்‌ வலம்‌ வருவார்கள்‌. 
இரண்டு வகையான கல்ப விருக்ஷ வாகனம்‌ உண்டு. ஒன்று பல கிளைகளும்‌, அதன்‌ 
மீது இலைகளும்‌ கொண்ட மரமாகக்‌ காட்சி அளிக்கிறது. இதன்‌ மேல்‌ நிஜ 
இலைகளையும்‌ அலங்காரமாக வைக்கப்படுவது உண்டு. மற்றொரு வகை 
வாழையைப்‌ போல்‌ ஒரே தண்டுடன்‌ உயர்ந்து நின்று, இலைகள்‌ உச்சியிலிருந்து 
விரிந்து வருவது போல்‌ அமையப்பட்டிருக்கும்‌. 


இம்மரத்தின்‌ தோற்றம்‌ குறித்து, நம்‌ புராணங்களில்‌ அதிகமாக தகவல்கள்‌ ஒன்றும்‌ 
இல்லை. அது தேவலோகத்து மரம்‌ என்றும்‌, மந்தாரை, பாரிஜாதம்‌, சந்தனம்‌, 
ஹரிசந்தனம்‌, மற்றும்‌ கல்ப விருக்ஷம்‌ என ஐந்து பெயர்களைக்‌ கொண்ட மரங்களைப்‌ 
பற்றிய குறிப்புக்கள்‌ உள்ளன. சில புராணங்கள்‌ இந்த மரம்‌ பாற்கடலை அசுரர்களும்‌ 
தேவர்களும்‌ கடைந்த போது தோன்றிய விசேஷமான பொருள்களில்‌ ஒன்றெனக்‌ 
கூறுகின்றன. சிவபெருமானின்‌ கைலாயத்தில்‌ உள்ள தோட்டத்தின்‌ பெயர்‌ கல்பகா 
என்பது குறிப்பிடத்தக்கது. 

திருமங்கை ஆழ்வார்‌, இமாலயத்தில்‌ விஷ்ணுவின்‌ இருப்பிடமான பத்ரியை 
விவரிக்கும்போது இந்த மரத்தையும்‌ குறிப்பிடுகிறார்‌. 


A 
isin அல்கல்‌. Sb a رمخ ان نطاب نل‎ ல்‌ تعس‎ வட : 


$ Y Edi aa 一 i: 


மாய Maram Vahana 


The Punnai tree is a large evergreen tree found in abundance in the 
coastal regions of Tamil Nadu. It is particularly associated with Krishna, 
and this vahana is therefore an important one in Vishnu temples in general 
and those dedicated to Krishna in particular. 


In mythology, the tree is the one, which Krishna climbed, after he hid the 
clothes of the bathing women of Mathura, to teach them to be less 
arrogant. The episode finds mention in several verses of the 4,000 verse 
Divya Prabhandam, especially by Andal and Kulasekara Azhwar. 

The vahana replays this episode with four ladies appealing for help and 
looking above. In the middle of the vahana is a tree trunk and on the top 
is the space for the idol. Around the idol are carved wooden branches 
with leaves, fruits and many animals. In many temples, when this vahana 
was used, small parrots fashioned entirely out of leaves would be plugged 
into the branches and real leaves added to the decoration. 

The vahana illustrated, is from the Parthasarathy temple, Chennai. The 
vahana found in the Rajagopalaswami Temple in Mannarkoil (near 
Ambasamudram) is made of bronze and is at least 5-feet high. The idol is 
placed under the hood of the snake. Behind it, the fan-shaped metal piece, 
which can be removed, has intricate carvings of branches, leaves, fruits, 
squirrels, birds, reptiles, monkeys and so on. This piece has a higher copper 
content and has a special lustre in sunlight. Sadly the temple, which was a 
powerful and popular one in the Chola times, is hardly frequented and it 
has been many decades since this vahana has been used. 

Among the many literary references in ancient Tamil literature to this 
tree that grows commonly on the seashore, the Natrinai has a beautiful 
verse that equates the tree to the heroine’s elder sister. 


一 


ட்‌] 
புன்னை மர வ்கனம்‌ 


தமிழ்நாட்டின்‌ கடலோரப்‌ பகுதிகளில்‌ பரவலாகக்‌ காணப்படும்‌ பரம்‌ புன்னை. இம்மரம்‌ 
கிருஷ்ணருடன்‌ தொடர்பு கொண்ட ஒன்றாதலால்‌, அநேகமாக விஷ்ணு 
கோவில்களில்‌, அதுவும்‌ முக்கியமாக கிருஷ்ணர்‌ கோவில்களில்‌ வாகனமாக வலம்‌ 
வருவதைக்‌ காணலாம்‌. 

மதுரா நகர்‌ பெண்களின்‌ கர்வத்தை அடக்க கிருஷ்ணர்‌ அவர்கள்‌ குளிக்கும்போது 
அவர்களுடைய ஆடைகளை இந்த மரத்தின்‌ மேல்தான்‌ ஒளித்து வைத்ததாக 
புராணம்‌ கூறுகிறது. நாலாயிர திவ்வியப்‌ பிரபந்தத்திலும்‌ குறிப்பாக ஆண்டாள்‌ மற்றும்‌ 
குலசேகராழ்வார்‌ பாசுரங்களில்‌ இந்த நிகழ்வு கூறப்பட்டுள்ளதைக்‌ காணலாம்‌. 
உற்சவத்தில்‌ இந்த வாகனம்‌ ஊர்வலம்‌ வரும்‌ நாளில்‌ நான்கு பெண்கள்‌, வானத்தை 
நோக்கி வேண்டுவதையும்‌ அவர்களுக்கு நடுவில்‌ ஒரு மரக்கம்பும்‌ அதன்‌ உச்சியில்‌ 
கிருஷ்ண விக்கிரஹமும்‌ வைக்கப்படுவதற்கான பீடமும்‌ உள்ள காட்சியைக்‌ 
காணலாம்‌. அதைச்‌ சுற்றி மரத்தில்‌ பல கிளைகள்‌, இலைகள்‌, பழங்கள்‌, மிருகங்கள்‌ 
ஆகியவை கலைத்திறனுடன்‌ செதுக்கப்பட்டிருக்கும்‌. பல கோவில்களில்‌ இந்த 
வாகனம்‌ ஊர்வலம்‌ வரும்‌ போது, இந்த மரத்தை இலையினால்‌ செய்யப்பட்ட கிளிகள்‌ 
மற்றும்‌ நிஜமான இலைகள்‌ கொண்டு அலங்கரிக்கப்படுவதுண்டு. 

இங்கு சித்திரிக்கப்பட்டுள்ள வாகனத்தை சென்னை பார்த்தசாரதி கோவிலில்‌ 
காணலாம்‌. மன்னார்கோவில்‌ ராஜகோபாலஸ்வாமி கோவிலில்‌ இருக்கும்‌ வாகனம்‌ 
ஐந்து அடி உயரம்‌ உள்ள வெண்கலத்தால்‌ செய்யப்பட்ட ஒன்று. விக்கிரகம்‌ பாம்பின்‌ 
படத்திற்குக்‌ கீழ்‌ வைக்கப்படுகிறது. அதன்‌ பின்னணியில்‌, உலோகத்தால்‌ 
செய்யப்பட்ட விசிறி போன்ற அமைப்பில்‌ 一 தனியே எடுக்கக்‌ கூடியது 一 கிளைகள்‌, 
இலைகள்‌, பழங்கள்‌, அணில்கள்‌, பறவைகள்‌, ஊர்வனவைகள்‌ மற்றும்‌ குரங்குகள்‌ 
ஆகியவை நுணுக்கமாகச்‌ செதுக்கப்பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. இதன்‌ 
உலோகக்கலைவையில்‌ செம்பு அதிகம்‌ இருப்பதால்‌ இது சூரிய ஒளியில்‌ 
விசேஷமாக மின்னுவதைக்‌ காணலாம்‌. சோழர்கள்‌ காலத்தில்‌ மிகவும்‌ பிரபலமாக 
இருந்த இந்த கோவிலிற்கு துரதிர்ஷ்டவசமாக இன்று பக்தர்களின்‌ வருகை 
குறைந்து விட்டதால்‌, இந்த வாகனத்தை வெளியில்‌ எடுத்து நெடு நாட்களாகி 
விட்டன. 

பழந்தமிழிலக்கியமான நற்றிணையில்‌ வரும்‌ பல குறிப்புகளில்‌ நாயகியின்‌ மூத்த 
சகோதரியாக, கடலோரங்களில்‌ பரவலாகக்‌ காணப்படும்‌ இந்த மரத்தை வர்ணிக்கும்‌ 
அழகிய பாடல்‌ ஒன்று உண்டு. 


66 


Sesha Vahana 


This vahana is found in Vishnu and Shiva temples but is particularly 
important in Vishnu temples. Snakes in generat and cobras in particular 
have an important role in Hindu mythology. They are associated with the 
netherworld, and have several names, identities and stories attached to 
them. The king of the snakes is Sesha or Adi (primal) Sesha. Adisesha is 
also known as Ananta or the endless one. This multi-hooded snake bears 
the earth on its head. It is also the couch on which Vishnu rectines, amidst 
an ocean of milk. In this form, Vishnu has Brahma the creator seated on 
a lotus extending from his navel. Sculptures of this form in Tirumeyyam 
and Mahabalipuram have Adisesha emitting poisonous fumes at two 
demons, Madhu and Kaitabha who come to attack Vishnu. 


The other important form of Vishnu is in Vaikunta or heaven. Here, he is 
shown with his consorts or singly seated on the coils of the serpent. He is 
known therefore as Vaikuntanatha. This is his para form; Vishnu here is 
surrounded by liberated souls called Nithyasuries, like Garuda, Hanuman, 
Narada etc. It is the hope of all devout Vaishnavites to reach this abode 
after their death. A rare image of Vishnu on Ananta is in Parambanan, 
Java. 


The other important snake is Vasuki, who is the lord of the underworld. 
He is usually shown lying below Vishnu's feet, in another incarnation of 
Vishnu as Varaha, the boar. 


As a vahana, Adisesha has five, seven or nine heads. Each ends in a stylised 
face of a snake and a lion. The crest jewel that has magical properties 15 
also depicted. The deity within, 15 usually installed in a standing posture. 
In some temples, the idols of Vishnu with his consorts are shown seated, 
as they would appear in Vaikunta. In some vahanas, under the coils of 
Adisesha, are 8 elephants and under them the tortoise. All these animals 
are said to bear the earth. 


சேஷ வாகனம்‌ 


இந்த வாகனமும்‌ சிவன்‌, விஷ்ணு என இரு கடவுள்களின்‌ கோவில்களிலும்‌ 
இருந்தாலும்‌, முக்கியமாக விஷ்ணு கோவில்களில்‌ அதிக சிறப்புப்‌ பெற்று 
இருக்கிறது. இந்துக்களின்‌ புராணங்களில்‌ பொதுவாகவே பாம்புகளும்‌, முக்கியமாக 
நாகப்பாம்பும்‌ முக்கிய இடத்தை வகிக்கின்றன. அவை பூமிக்கடியே உள்ள பாதாள 
லோக வாசிகளாகவும்‌, பல பெயர்கள்‌, தோற்றங்கள்‌, கொண்டு அநேக கதைகளின்‌ 
கருப்பொருளாகவும்‌ இருக்கின்றன. பாம்புகளின்‌ அரசன்‌ சேஷன்‌ அல்லது (முதலாம்‌) 
ஆதிசேஷன்‌. ஆதிசேஷனிற்கு அனந்தன்‌ அல்லது முடிவே இல்லாதவன்‌ என்றும்‌ 
பெயர்‌ உண்டு. பல தலைகளைக்‌ கொண்ட இந்த பாம்பு உலகத்தைத்‌ தன்‌ தலையில்‌ 
தாங்குகிறது. அது பாற்கடல்‌ நடுவில்‌ படுத்திருக்கும்‌ விஷ்ணுவின்‌ படுக்கையாகவும்‌ 
கூறப்படுகிறது. இந்தத்‌ தோற்றத்தில்‌, படைப்புக்‌ கடவுளான பிரம்மன்‌, இவருடைய 
நாபியில்‌ ஒரு தாமரை மலர்‌ மேல்‌ அமர்ந்திருப்பதாகச்‌ சித்தரிக்கப்படுகிறது. 
திருமைய்யம்‌ மற்றும்‌ மஹாபலிபுரத்திலிருக்கும்‌ இவ்வுருவச்‌ சிலைகளில்‌, 
விஷ்ணுவைத்‌ தாக்க வந்த மது, கைடபன்‌ என்ற இரு அசுரர்கள்‌ மீது, ஆதிசேஷன்‌ 
விஷம்‌ உமிழ்வதைக்‌ காணலாம்‌. 


வேறு ஒரு முக்கியமான விஷ்ணுவின்‌ உருவச்‌ சித்திரம்‌, அவர்‌ வைகுந்தத்தில்‌ 
இருப்பதைக்‌ காட்டுவது. இங்கு விஷ்ணு தன்‌ இரு தேவிமார்களுடன்‌ பாம்பணையின்‌ 
மேல்‌ வீற்றிருப்பதைக்‌ காணலாம்‌. வைகுந்தத்தில்‌ இருப்பதால்‌ அவர்‌ பெயர்‌ 
வைகுந்தநாதர்‌. இது அவருடைய பர உருவமாதலால்‌, இங்கு அவர்‌ பல நித்திய 
சூரிகள்‌ அதாவது முக்தியடைந்த ஆத்மாக்களான கருடன்‌, அனுமான்‌, நாரதர்‌ 
போன்றவர்கள்‌ சூழக்‌ கொலுவிருக்கிறார்‌. மரணத்திற்குப்‌ பின்‌ இந்த நிலையை 
அடைவது தான்‌ சிறந்த வைணவ பக்தர்களின்‌ குறிக்கோளாகக்‌ கருதப்படுகிறது. 
ஜாவாவில்‌ பரம்பனன்‌ என்னும்‌ நகரத்தில்‌, விஷ்ணு அனந்தன்‌ மீது இருக்கும்‌ 
தோற்றம்‌ கொண்ட ஒரு அபூர்வமான சிலை இருக்கிறது. 

புராணங்களில்‌ கூறப்படும்‌ மற்றொரு முக்கிய பாம்பான வாசுகி, பாதாள லோகத்தின்‌ 
அதிபதி. விஷ்ணுவின்‌ மற்றொரு அவதாரமான வராக உருவத்தில்‌ அவர்‌ காலடியில்‌ 
கிடப்பதாக காண்பிக்கப்படுகிறது. 


வாகனமாக அமைக்கப்படும்‌ போது ஆதிசேஷனுக்கு ஐந்து, ஏழு அல்லது ஒன்பது 
தலைகள்‌ இருக்கின்றன. ஒவ்வொரு முகமும்‌ கலையுடனான பாம்புடன்‌ இணைந்த 
சிங்க முகமாக அமைக்கப்படுகிறது. நாகத்தின்‌ தலையில்‌ பல மந்திர சக்திகள்‌ 
கொண்ட இரத்தினமும்‌ சித்தரிக்கப்படுகிறது. அதன்‌ அடியில்‌ வைக்கப்படும்‌ மூர்த்தி 
அநேகமாக நின்ற நிலையில்‌ காணப்படும்‌. எனினும்‌, சில கோவில்களில்‌, தன்‌ இரு 
துணைவிமார்களுடனும்‌, வைகுந்தத்தில்‌ இருப்பது போல உட்கார்ந்த நிலையிலும்‌ 
காணப்படுகிறார்‌. Flo வாகனங்களில்‌, ஆதிசேஷனிற்குக்‌ கீழே எட்டு யானைகளும்‌ 
அதற்கும்‌ அடியில்‌ ஒரு ஆமையும்‌ இருக்கும்‌ தோற்றம்‌ காணப்படுகிறது. இந்த 
மிருகங்களெல்லாம்‌ பூமியைத்‌ தாங்குவதாக கூறப்படுபவை. 


- 


68 


Haılasa Vahana 


கைலாச வாகனம்‌ 


Kailasa is the mountain abode of Shiva. This vahana is unique to Shiva 
temples. The vahana depicts more than just the mountain. It usually 
depicts the scene of Demon Ravana trying to lift the mountain. The story 
is found in several Puranas and alluded to in several verses of the Tevaram. 


Ravana, the king of Lanka was a great devotee of Shiva. Unable to bear 
the separation from Shiva, Ravana decided to lift the mountain and carry 
it with Shiva, to Lanka so that he would be able to worship Shiva regularly. 
As he lifted the mountain, Shiva pressed down with his little toe and 
Ravana was crushed and he repented for his arrogance. 


The vahana usually has the 10-headed Ravana with his 20 hands, of which 
two are in the act of lifting the mountain and two playing the veena, an 
instrument he was adept at. Some vahanas creatively, have the entire 
scene carved over a tortoise. Others have small bas-reliefs in the replica 
of the mountain, with the many animals and sages that are said to live on 
the divine mountain. Among the several references to this episode, a 
moving one is in the Kamba Ramayana. On the first day of war between 
Rama and Ravana, the latter loses and Rama asks him to go back and 
return for the fight the next day instead of killing him. As Ravana walks 
away from the battleground, the poet says, 

His broad chest can even dash an elephant, 

His broad shoulders lifted the mountain itself, 

He taught the great texts to Narada himself with expertise, 

His chest had many garlands and his head a radiant crown, 

He had with him the sword got from Shiva, 

All of this, he left back in the battlefield, even his valour, 

As he entered Lanka empty-handed. 
(Yudhakandam, Kamba Ramayana) 


கயிலாயம்‌ சிவனின்‌ இருப்பிடம்‌. அதனால்‌ இந்த வாகனம்‌ சிவன்‌ கோவில்களுக்கே 
உரித்தானது. இந்த வாகனம்‌ ஒரு மலையை மட்டுமல்லாமல்‌, ராவணன்‌ இம்மலையை 
எடுக்க முயன்ற கதையையும்‌ காட்டும்‌ வகையில்‌ அமைந்துள்ளது. இந்தக்‌ கதை பல 
புராணங்களில்‌ கூறப்பட்டுள்ளதுடன்‌ இதனைப்‌ பற்றிய குறிப்புகள்‌ தேவாரத்தில்‌ பல 
இடங்களிலும்‌ இருப்பதைக்‌ காணலாம்‌. 
இலங்கை மன்னனான ராவணன்‌ சிவனைப்‌ பிரிந்து இருக்க முடியாமல்‌, கைலாய 
மலையையே சிவலிங்கத்துடன்‌ தன்னுடன்‌ இலங்கைக்குக்‌ கொண்டு சென்று, அங்கு 
அதற்கு பூசைகள்‌ செய்ய விரும்பினான்‌. அவன்‌ அதைத்‌ தூக்க முயற்சிக்கையில்‌, 
சிவபெருமான்‌ தன்‌ காலின்‌ சிறுவிரலால்‌ மலையை அழுத்தியவுடன்‌ ராவணனும்‌ 
அதனடியில்‌ அகப்பட்டுக்கொண்டு, பின்‌ தான்‌ கர்வம்‌ கொண்டதின்‌ தவறை 
உணர்ந்து வருந்தினான்‌. 
இந்த வாகனம்‌, அநேக இடங்களில்‌, ராவணனை பத்துத்‌ தலைகளுடனும்‌ இருபது 
கைகளில்‌ இரு கைகள்‌ மலையை எடுக்கும்‌ முயற்சியிலும்‌, இரு கைகள்‌ வீணை 
விற்பன்னனான அவன்‌ வீணையை வாசிப்பதாகவும்‌ சித்தரிக்கின்றன. சில 
இடங்களில்‌ இந்த வாகனம்‌ மிக்க கலைத்‌ திறனுடன்‌ ஒரு ஆமையின்‌ மீது மலை 
இருப்பதுபோல்‌ அமைக்கப்பட்டி ருக்கும்‌. வேறு சில வாகனங்களில்‌, இந்த தெய்வீக 
மலை மீது வசிப்பதாகக்‌ கூறப்படும்‌ பல மிருகங்களும்‌ முனிவர்களும்‌ 
செதுக்கப்பட்டிருக்கும்‌. கம்பராமாயணத்தில்‌ இந்த நிகழ்வு மிக அழகாக 
விவரிக்கப்பட்டுள்ளது. ராம-ராவண யுத்தத்தின்‌ முதல்‌ நாளன்று, ராவணன்‌ 
போரிட்டுக்‌ களைத்துப்‌ போனதைக்‌ கண்ட ராமர்‌, அவனை அப்போதே கொல்லாமல்‌ 
களத்திலிருந்து போய்விட்டு மறுநாள்‌ வரும்படி கூறுகிறார்‌. ராவணன்‌ 
போர்க்களத்திலிருந்து செல்வதை கவிஞன்‌ மிக அழகாக இவ்வாறு வர்ணிக்கிறார்‌: 

வாரணம்‌ பொருத மார்பும்‌ வரையினை எடுத்த தோளும்‌ 

தாரதமுணிவன்‌ கேட்ப நயம்பட உரைத்த நாவும்‌ 

தாரணி மவுலிபத்தும்‌ சங்கரன்‌ கொடுத்த வாளும்‌ 

வீரமும்‌ களத்தே போட்டு ஹெறுங்கையோடி இலங்கை புக்கான்‌. 

யுத்த காண்டம்‌-கம்பராமாயணம்‌) 


70 


mana 


This vahana is common to both Shiva and Vishnu temples. The name of 
the vahana varies from temple to temple. In the Madurai Meenakshi and 
Srivilliputtur temples, it is called the Indra Vimana, while in the 
Kanchipuram Varadaraja temple, it is called the Punyakoti Vimana. In 
Sriperumbudur, it is called the Mangalagiri. 


The Vimana is the pyramidal tower above the sanctum, as opposed to the 
gopuram that is the entrance gateway. The Vimana is as sacred to the 
devotees, as the deity it towers over. Devotees, when they circumambulate 
the sanctum, pause to pray to the Vimana as well, from the outside. 


In Vishnu temples, especially the 106 in the earth that are particularly 
sacred, each Vimana has a name as well. 


In early temples, the Vimana was usually taller than the gopura, examples 
being the early Pallava temples such as the Kanchipuram Kailasanatha 
temple and more forcefully the Brihadeeswara temple, Thanjavur. 
However, as temples became bigger, kings found it less expensive to build 
larger gopuras and smaller Vimanas. In the Vijayanagar period, it was 
common for Vimanas to be much smaller than gopuras. 


The evolution of Vimanas is represented in the five rathas in 
Mahabalipuram. Traditional Vimana shapes include square, rectangular, 
apsidal (resembling the behind of an elephant) and very occasionally, 
circular. 


In vahanas, the shape is invariably square or rectangular. In Thanjavur, as 
a special mark for Shiva’s chosen vehicle, the Rishabha, the vahana is 
placed inside a Vimana constructed and decorated out of palm tree leaves. 
The Vimana Vahana in Srivilliputtur is preceded by a manja neer vilayattu 
where devotees throw water mixed with turmeric on each other in jest. 


விமானம்‌ 


இந்த வாகனமும்‌ சிவன்‌, விஷ்ணு இருவர்‌ கோவில்களுக்கும்‌ பொதுவானவை. இந்த 

வாகனத்தின்‌ பெயர்‌ கோவிலிற்கு கோவில்‌ வேறுபடுகின்றது. மதுரை மீனாக்ஷி 

மற்றும்‌ ஸ்ரீவில்லிபுத்தூர்‌ கோவில்களின்‌ விமானம்‌ இந்திர விமானமென்றும்‌ காஞ்சி 

வரதராஜர்‌ கோவிலில்‌ புண்யகோடி விமானபென்றும்‌, ஸ்ரீபெரும்புதூரில்‌ மங்களகிரி 

விமானமென்றும்‌ அழைக்கப்படுகின்றது. 

நுழைவாயிலிற்கு மேல்‌ இருக்கும்‌ கோபுரம்‌ போல்‌ கர்ப்பகிருகத்தின்‌ உச்சியில்‌ 

இருப்பது விமானமென்று கூறப்படுகிறது. கர்ப்பகிருகத்திலிருக்கும்‌ விக்கிரகத்தை 

போலவே அதன்‌ மேல்‌ உள்ள ஓங்கி நிற்கும்‌ விமானமும்‌ பக்தர்களுக்கு 

முக்கியத்துவம்‌ வாய்ந்ததுதான்‌. அவர்கள்‌, கர்ப்பக்கிருகத்தை வலம்‌ வரும்‌ போது 

வெளியில்‌ தெரியும்‌ விமானத்தையும்‌ வணங்குகிறார்கள்‌. 

விஷ்ணு கோவில்களில்‌, அதுவும்‌ சிறப்பாக பாடல்‌ பெற்ற பூமியில்‌ உள்ள 106 

கோவில்களிலும்‌, விமானங்களுக்கு தனிப்‌ பெயர்கள்‌ உண்டு. 

முற்காலத்தில்‌, விமானம்‌ கோபுரத்தை விடவும்‌ உயர்ந்ததாக அமைக்கப்பட்டன. 
இதை, காஞ்சிபுரம்‌ கைலாசநாதர்‌ கோவிலிலும்‌, சிறப்பாக, தஞ்சாவூர்‌ பிருஹதீசுவரர்‌ 
கோவிலிலும்‌ காணலாம்‌. ஆனால்‌, கோவில்கள்‌ பெரியதாக எழும்பத்‌ துவங்கிய பின்‌, 
பெரிய கோபுரங்களும்‌ சிறிய விமானங்களும்‌ கொண்ட கோவில்கள்‌ கட்டுவது 
சிக்கனமாக இருப்பதை அரசர்கள்‌ கண்டார்கள்‌. விஜயநகர்‌ காலத்தில்‌, 
கோபுரங்களைவிட விமானங்கள்‌ சிறியதாக அமைக்கப்படுவது வழக்கத்தில்‌ வந்தது. 
மஹாபலிபுரத்தில்‌ உள்ள ஐந்து ரதங்களில்‌, விமானங்களின்‌ பரிணாம வளர்ச்சியைக்‌ 
காணலாம்‌. சதுரம்‌, நீள்சதுரம்‌, யானையின்‌ பின்‌ பக்கத்‌ தோற்றம்‌, அபூர்வமாக 
உருண்டை என பல வடிவங்களில்‌ மரபு சார்ந்த விமானங்கள்‌ அமைக்கப்படுகின்றன. 
விமான வாகனங்கள்‌ சதுரம்‌ அல்லது நீள்சதுர வடிவங்கள்‌ கொண்டவை. 
தஞ்சாவூரில்‌, சிவனின்‌ அபிமான வாகனமான ரிஷபருக்கு, பனை ஓலைகள்‌ 
அலங்காரமாக வேய்ந்த விமானத்தின்‌ கீழ்‌ வாகனம்‌ வைக்கப்படுகிறது. 
ஸ்ரீவில்லிபுத்தூரில்‌ விமான வாகன ஊர்வலத்திற்கு முன்னால்‌, ஒருவர்‌ மேல்‌ ஒருவர்‌ 
மஞ்சள்‌ கலந்த நீரை வீசி விளையாடும்‌ “மஞ்சள்‌ நீர்‌ விளையாட்டு” 
கொண்டாடப்படுகிறது. 


ணை‏ سب 


72 


HAS 


இல 2 1 
cn موی‎ ai அண்‌ 


- YT 
7 CT பப ப ப பப்டி ப டடபு و هد باه هه تال‎ வ்‌ 
fi 


சப்பரம்‌ 


Chapparam 


The Chapparam is common to both Vishnu and Shiva temples. It is a simple 
construction of four pillars on a base that supports a lightly decorated 
roof. The difference between this vahana and the vimana is the absence 
of a tower. 

The Chapparam is given different names based on the colour of the cloth 
that is draped between the pillars. The colour is also matched by the flowers 
and jewels used for decorating the deity. White, green and red are some 
popular colours. The Nanguneri Thothathrinatha temple has a Chapparam, 
inset with coloured glass and is known as the ‘Kannadi Chapparam’. 

In the past, the Saptavitanka temples in Thanjavur, had a special procession 
for Nataraja with special dances. Sadly, we have only the names of the 
dances, but do not know whether the dance was performed in front of 
the deity in procession or whether the vahana itself was a part of the 
dance, in the way it was carried. 

Tiruvarur—Ajabaa Natanam: The Chapparam is raised and lowered, similar 
to the movement of the body, when taking a heavy breath. 
Tirumarikadu (Vedaranyam)—Hamsa Pada Natanam: Not performed today, 
possibly imitating the gait of a hamsa. 

Nagai—Paraavara Taranga Natanam: Not performed today but possibly 
the movement was like the waves of the ocean. 

Tirunallar—Unmaththa Natanam: Not performed today. Unmaththa means 
intoxicated, so the dance movement might have been like that of an 
intoxicated person. 

Tiruvaymur—Kamala Natanam: Not performed today but possibly the 
movement was like that of a lotus. 

Tiru kolili (Tirukuvalai)—Bringha Natanam: Not performed today, but 
possibly the movement was like that of a bee. 

Tirukaarayil (Tirukaravasal)—Kukuta Natanam: Not performed today. 
Kukuta means a cockerel/rooster. The dance movement was like that of 


this bird. 


சிவன்‌, விஷ்ணு இரு கோவில்களிலும்‌ வழக்கத்திலிருக்கும்‌ வாகனம்‌ சப்பரம்‌. 
கனமற்ற கூரையைத்‌ தாங்கி, நான்கு தூண்களைக்‌ கொண்ட ஒரு எளிய மேடை 
தான்‌ இந்த வாகனம்‌. இந்த வாகனத்தின்‌ உச்சியில்‌ கோபுரம்‌ இல்லாததுதான்‌ இதை 
விமான வாகனத்திலிருந்து வேறுபடுத்திக்‌ காட்டும்‌. 

தூண்களைச்‌ சுற்றி சுற்றப்பட்டிருக்கும்‌ துணியின்‌ வண்ணத்தைப்‌ பொறுத்து 
சப்பரங்களின்‌ பெயர்களும்‌ வேறுபடும்‌. இறைவனை அலங்கரிக்க 
உபயோகிக்கப்படும்‌ மலர்கள்‌ மற்றும்‌ ஆபரணங்களை ஒத்து, இந்தத்‌ துணியின்‌ 
வண்ணமும்‌ இருக்கும்‌. வெள்ளை, பச்சை, சிகப்பு ஆகிய வண்ணங்கள்‌ அதிகமாக 
உபயோகத்தில்‌ இருப்பவை. நாங்குநேரி தோத்தாதிரிநாதனின்‌ கோவில்‌ சப்பரத்தின்‌ 
உள்ளே கண்ணாடி கற்கள்‌ பதிக்கப்பட்டிருக்குமாதலால்‌, அதைக்‌ கண்ணாடி சப்பரம்‌ 
என்று குறிப்பிடுவார்கள்‌. 


தஞ்சாவூரில்‌ உள்ள ஸப்தவிடங்கர்‌ கோவில்‌ நடராஜர்‌ சப்பரத்தில்‌ பவனி வரும்‌ போது 
விசேஷமான நடனங்கள்‌ அவர்‌ முன்‌ ஆடப்படும்‌. துரதிர்ஷ்டவசமாக, இன்று 
நடனங்களின்‌ பெயர்கள்‌ மட்டுமே மிஞ்சியுள்ளன. அந்த நாட்டியங்கள்‌, 
ஊர்வலங்களில்‌, மூர்த்தியின்‌ முன்னால்‌ தனிப்பட்டவர்களால்‌ ஆடப்பட்டனவா 
அல்லது சப்பரமும்‌ அதைத்‌ தாங்கி வந்தவர்களின்‌ ஆட்டம்‌ அசைவுகளுடன்‌ 
நடனத்தில்‌ பங்கேற்றதா என்பதைப்‌ பற்றிய விவரங்கள்‌ ஏதும்‌ இன்று இல்லை. 
திருவாரூர்‌ அஜபா நடனம்‌ - சப்பரம்‌ மேலும்‌ கீழுமாக உயர்த்தி தாழ்த்தப்படும்‌ - 
நீண்ட மூச்சு விடும்பொழுது உடல்‌ அசைவது போல்‌. 

திருமறைக்காடு (வேதாரண்யம்‌) - ஹம்ஸபாத நடனம்‌ - ஹம்ஸ நடையை ஒத்து 
இருந்திருக்கக்‌ கூடிய இந்த நடனம்‌ இப்போது ஆடப்படுவதில்லை. 

நாகை - பராவர தரங்க நடனம்‌ - இன்று ஆடப்படுவதில்லை; சமுத்திரத்தின்‌ 
அலைகளை ஒத்த அசைவுகளைக்‌ கொண்டதாக இது இருந்திருக்கலாம்‌. 
திருநள்ளாறு - உன்மத்த நடனம்‌ - இன்று ஆடப்படுவதில்லை. மயக்க நிலையில்‌ 
மெய்மறந்து ஆடுவது. 

திருவாய்மூர்‌ - கமல நடனம்‌ - இன்று ஆடப்படுவதில்லை; அசைவுகள்‌ தாமரையைப்‌ 
போன்று இருந்திருக்கலாம்‌. 

திருக்கொளிலி (திருக்குவளை) - பிருங்க நடனம்‌ - இன்று வழக்கிலில்லாத இந்த 
நடனம்‌ வண்டுகளின்‌ அசைவுகளைப்‌ போன்று இருந்திருக்கலாம்‌. 

திருகாரயில்‌ (திருக்கரவாசல்‌) குக்குட நடனம்‌ - இன்று வழக்கில்‌ இல்லை. சேவல்‌ 
நடனமாடுவது எனக்‌ கொள்ளலாம்‌. 


N 


ze Seh. 
AR 
الما لمالا‎ ப வம்ப வது ¡ia ji > 


一 


Pallakku 


: 一 一 一 


The Palanquin or Pallakku is the most basic form of vahana that every 
temple will have. Before the vahana of the deity ventures out, the Sribali 

| or sacred symbol will be carried out on the 4 streets, to the sound of 
bells, to inform people to await the arrival of the main vahana with the 
deity. The Sribali for Vishnu is an image of the Sudarshana or discus and 
for Shiva, it is the trident. These are taken out in a palanquin called the 
tholoku-iniyan literally translated into, ‘that which is easy on the 
shoulders.’ This kind of palanquin is like a small box with doors on the 
longer side and light enough for just two people to carry. 


Sometimes, when the deity is inside, the bearers wave the vahana in a 
snake-like motion and this 15 called the magudi. 


The other Pallakku is a rectangular-shaped structure with ample seating 
space inside. The smaller ends are slightly higher and in the middle is the 
pole that bears the weight. This pole bends up in an arch over the palanquin 
and is called a kanai. This Pallakku is sometimes covered in gold, as in 
the case of temples in Madurai and Kanchi, or even out of ivory as in 
Thiruvidenthai. 


in the past, when devadasis were attached to temples, among their 
repertoire were welcoming songs to be sung, during the padiyethal, the 
ceremony conducted at the doorstep when the palanquin or vahana came 
back into the temple. Singing, dancing and gracefully moving back, while 
their faces and bodies were still facing the incoming vahana, they would, 
through songs, welcome the Lord back into his sanctum. In the 3 Vishnu 
temples that have the Arayar community, Srirangam, Azhwar Tirunagari 
and Srivilliputtur, the Arayars still conduct this beautiful ritual, even when 
there is only a simple Pallakku that takes the deity within the walls of 
the temple. 


பல்லக்கு 


எல்லாக்‌ கோவில்களிலுமே காணப்படும்‌ ஒரு அடிப்படையான வாகனம்‌ பல்லக்கு. 
வாகனத்தின்‌ முன்‌ அதன்‌ வருகையைக்‌ கட்டியம்‌ கூறுவது போல்‌, ஒரு புனிதச்‌ 
சின்னமான ஸ்ரீபலி மணிகளின்‌ ஒலிகளுடன்‌ கொண்டு செல்லப்படும்‌. விஷ்ணுவின்‌ 
ஸ்ரீபலி சுதர்சன சக்கரமும்‌, சிவனிற்கு திரிசூலமும்‌ ஆகும்‌. “தோளுக்கு இனியன்‌” 
என அழைக்கப்படும்‌ சுமக்க எளிதாக இருக்கும்‌ பல்லக்குகளில்‌ இவை சுமந்து 
செல்லப்படுகின்றன. இருவர்‌ எளிதில்‌ கொண்டு செல்லும்‌ வகையில்‌ இது, நீள வாட்டு 
முனைகளில்‌ அமைக்கப்பெற்ற கதவுகளுடனான ஒரு சிறிய பெட்டகமாக இருக்கும்‌. 
சில சமயங்களில்‌ மூர்த்தி அகத்திருக்கையில்‌, இந்த வாகனத்தை சுமப்பவர்கள்‌, 
வாகனத்தை பாம்பைப்போல்‌ வளைத்து ஆட்டுவார்கள்‌. இதற்கு மகுடி என்று பெயர்‌. 
மற்றொருவிதப்‌ பல்லக்கு, நீள்சதுர அளவில்‌, உள்ளே விசாலமாக இடம்‌ 
கொண்டிருக்கும்‌. அதன்‌ நுனிகள்‌ சிறுத்தும்‌ சற்றே உயரத்திலும்‌, நடுவில்‌ அந்தப்‌ 
பல்லக்கின்‌ கனத்தைத்‌ தாங்கும்‌ கழியும்‌ அமைக்கப்பட்டிருக்கும்‌. பல்லக்கின்‌ மேல்‌ 
வில்‌ போல்‌ வளைந்திருக்கும்‌ இந்தக்‌ கழிக்கு கணை என்று பெயர்‌. மதுரை, காஞ்சி 
ஆகிய இடங்களில்‌ உள்ள பல்லக்குகளைப்‌ போல்‌ இவை தங்கத்தகடுகளால்‌ அல்லது 
திருவிடந்தைகோவிலில்‌ இருப்பது போல தந்தத்தினால்‌ மூடப்பட்டிருக்கலாம்‌. 
பண்டைய நாட்களில்‌ கோவில்களைச்‌ சார்ந்த தேவதாசிகள்‌, பல்லக்கிலோ அல்லது 
வாகனங்கள்‌ மீதோ வலம்‌ வந்து, பின்‌ கோவிலுக்கு திரும்பும்‌ மூர்த்தியை வரவேற்கும்‌ 
படியேத்தல்‌ என்னும்‌ சடங்கு செய்யப்படும்‌ போது பாட சில பாடல்கள்‌ கற்று 
வைத்திருப்பார்கள்‌. உள்ளே வரும்‌ வாகனத்தைப்‌ பார்த்தபடியே அழகாக ஆடியும்‌ 
பாடியும்‌ பின்னோக்கி சென்றுகொண்டே, இறைவனை மீண்டும்‌ கர்ப்பகிருகத்தினுள்‌ 
கொண்டு செல்வார்கள்‌. ஸ்ரீரங்கம்‌, ஆழ்வார்திருநகரி, ஸ்ரீவில்லிபுத்தூர்‌ ஆகிய 
இடங்களில்‌ உள்ள விஷ்ணு கோவில்களில்‌, இன்றும்‌ அரையர்‌ சமூகத்தைச்‌ சேர்ந்த 
அர்ச்சகர்கள்‌, ஒரு எளிய பல்லக்கு கோவிலின்‌ உட்பிராகாரங்களிலேயே வலம்‌ வந்து 
திரும்பும்‌ போது இந்த அழகான சடங்கை நிறைவேற்றுவதைப்‌ பார்க்கலாம்‌. 


X a, GEER லு. 


5 ஆன ee | தி 


S 5 A 
AE ERAS 


par ET 
متسد سس یی‎ அட்ட்ட 


ச்‌ 
Vier 
a سس‎ 


a? 


76 


Hannadı Pallakku 


This is a palanquin with long handles that curve upwards. The handles 
are not used but the entire palanquin is on a base that has 4 wooden/ 
bamboo poles to carry the vahana. 


The speciality is that the entire palanquin and handles have several small 
pieces of mirror inset in them and the corners covered with gilt. The 
mirror pieces reflect the light and thereby create a magical effect. The 
effect is enhanced with the handles having long pendants, again inset 
with mirrors. 


The Triplicane Parthasarathy temple has one of these vahanas that was 
recently restored. It was originally gifted to the temple in the 18th/early 
19th century by a Muthu Jamedar in Madurai. The other famous Kannadi 
Pallakku is in the Madurai Meenakshi Amman temple. The Srivilliputtur 
temple also has a fine example. 


Several Thanjavur temples have, or used to have vahanas with this mirror 
workmanship. This work was usually done by the families of those who 
created the Thanjavur-style paintings as well. King Serfoji Il is said to 
have gifted one to the Tiruvarur temple. 


When the Pallakku is in procession, if it is decorated entirely with flowers, 
it is called a Poo-Pallakku, if decorated with the fragrant root grass, it is 
called the Vettiver-Pallakku. The Pallakku is also sometimes, covered 
with an embroidered cloth sewn with pearls. This is known as a 
Muthu-Pallakku. On those days, the deity is also decorated with mostly 
pearl ornaments for added impact. It is considered inauspicious for suntight 
or rain to fall on the main deity. Therefore, unless the Pallakku is taken 
around within the temple precincts, there is always a protective covering 
over the palanquin. If this is of cloth, the cloth is called a pannagam. in 
most temples, when the Pallakku is used as a vahana, the deity is given a 
unique decoration, like the enchantress, Mohini. 


عه 3 


கண்ணாடிப்‌ பல்லக்கு 


மேல்‌ நோக்கி வளைந்த நீண்ட பிடிகளைக்‌ கொண்டது இந்தப்‌ பல்லக்கு. அந்தக்‌ 

கைப்பிடிகளை வாகனத்தை தூக்குவதற்கு உபயோகிக்காமல்‌, முழு வாகனத்தையும்‌ 

ஒரு பீடத்தின்‌ மீது வைத்து, நான்கு மரமோ அல்லது மூங்கில்‌ கம்புகளையோ 

பல்லக்கில்‌ சொருகி வாகனத்தை சுமப்பார்கள்‌. 

இந்தப்‌ பல்லக்கின்‌ விசேஷம்‌, பல்லக்கு, மற்றும்‌ அதன்‌ பிடிகள்‌ முழுவதிலும்‌ சிறிய 

கண்ணாடித்‌ துண்டுகள்‌ பதிக்கப்பட்டு, ஓரங்களில்‌ தங்கத்தகடு ஒட்டப்பட்டு 

இருப்பதுதான்‌. ஆயிரமாயிரம்‌ கண்ணாடித்‌ துண்டுகள்‌ சூரிய ஒளியை பிரதிபலித்து 

ஒரு மாயாஜாலத்தை உண்டாக்கிவிடுகின்றன. அதற்கு மேலும்‌ அழகூட்டும்‌ 

வண்ணம்‌, அவைகளின்‌ கைப்பிடிகளிலிருந்து கண்ணாடிக்‌ கற்கள்‌ பதித்த நீண்ட 

முகப்புகள்‌ தொங்கும்‌. 

அண்மையில்‌ புதுப்பிக்கப்பட்ட இத்தகைய ஒரு பல்லக்கை திருவல்லிக்கேணி 

பார்த்தஸாரதி கோவிலில்‌ காணலாம்‌. மதுரையின்‌ முத்து ஜமேதார்‌ என்பவரால்‌, இது 

18ம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌! 19ம்‌ நூற்றாண்டின்‌ ஆரம்ப காலத்தில்‌ 

இக்கோவிலுக்கு நன்கொடையாக அளிக்கப்பட்டது. இத்தகைய மற்றொரு 

பிரபலமான பல்லக்கு மதுரை மீனாக்ஷி அம்மன்‌ கோவிலில்‌ உள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர்‌ 
கோவிலிலும்‌ அழகிய பல்லக்கு ஒன்றிருக்கிறது. 

கண்ணாடி. வேலைகள்‌ செய்யப்பட்ட வாகனங்கள்‌ பல தஞ்சாவூர்‌ கோவில்களிலும்‌ 
இருந்தன. தஞ்சாவூர்‌ பாணி சித்திரங்கள்‌ வரையும்‌ குடும்பத்தினரே அந்தக்‌ 
கண்ணாடி வேலைகளையும்‌ செய்பவர்களாக இருந்தனர்‌. இத்தகைய வாகனம்‌ 
ஒன்றை சரபோஜி மன்னன்‌ திருவாரூர்‌ கோவிலுக்கு அளித்ததாகக்‌ கூறப்படுகிறது. 
ஊர்வலத்திற்கு பயன்படுத்தப்படும்‌ பல்லக்கு, பூக்களால்‌ அலங்காரம்‌ 
செய்யப்பட்டிருந்தால்‌, அதற்கு பூப்பல்லக்கு என்று பெயர்‌. வாசனை மிக்க 
வெட்டிவேர்களால்‌ அலங்கரித்திருக்கும்‌ போது அதை வெட்டிவேர்‌ பல்லக்கு 
என்பார்கள்‌. முத்துக்கள்‌ வைத்துத்‌ தைக்கப்பட்ட துணியால்‌ மூடப்பட்டிருக்கும்‌ 
ت‎ முத்துப்‌ பல்லக்காகும்‌. முத்துப்‌ பல்லக்கில்‌ பவனி வரும்‌ நாட்களில்‌, 
மூர்த்தியையும்‌, அதற்கு மேலும்‌ அழகு சேர்க்க, .முத்துக்களால்‌ 
அலங்கரித்திருப்பார்கள்‌. வெயிலோ மழையோ மூர்த்தியின்‌ மீது விழுவது 
சகுனக்குறைவாகக்‌ கருதப்படும்‌. அதனால்‌, கோவிலினுள்‌ வரும்‌ ஊர்வலங்களில்‌ 
தவிர, வெளியே போகும்‌ போதெல்லாம்‌ பல்லக்கு மூடப்பட்டிருக்கும்‌. இது துணியால்‌ 
ஆனதென்றால்‌, அந்தத்‌ துணிக்கு, பண்ணகம்‌ என்று பெயர்‌. பல கோவில்களிலும்‌ 
பல்லக்கு வாகன ஊர்வலத்தின்‌ போது விசேஷ அலங்காரமாக விஷ்ணுவை மோகினி 
என்ற பெண்ணைப்‌ போல்‌ அலங்காரம்‌ செய்கின்றனர்‌. 


falum Pallakku 


j This is a rare form of a palanquin and is found in Shiva and Vishnu temples. 
The vahanas in the Triplicane Parthasarathy temple and in the Tiruvallur 
Veeraraghava temples are particularly fine ones. The Nanguneri Perumal 
temple also has a fine vahana of this type. 


Aal in Tamil means a person, appropriately, the vahana or the palanquin 

is carried by four men. The four men, two in the front and two in the 

rear, bear the two ends of the pole and in the middle is a palanquin on 

which the deity is installed. The Triplicane vahana has realistic details of 
| the four men. 


ஆளும்‌ பல்லக்கு 


அரிய வடிவிலான ஆளும்‌ பல்லக்கு என்பது சிவன்‌, விஷ்ணு இரு கோவில்களிலுமே 
காணப்படும்‌ ஒருவித பல்லக்கு. இவைகளில்‌ முக்கியமாகக்‌ கூறப்பட வேண்டியவை 
திருவல்லிக்கேணி பார்த்தஸாரதிக்‌ கோவிலிலும்‌ திருவள்ளூர்‌ வீரராகவப்‌ பெருமாள்‌ 
கோவிலிலும்‌ உள்ள பல்லக்குகள்‌. நாங்குநேரி பெருமாள்‌ கோவிலிலும்‌ இந்த 
வாகனம்‌ உண்டு. 

பெயரில்‌ இருப்பது போலவே நான்கு ஆட்கள்‌, முன்புறம்‌ இருவரும்‌, பின்புறம்‌ 
இருவரும்‌ பல்லக்கின்‌ இரு முனைகளையும்‌ தாங்குவது போலவும்‌ நடுவில்‌ 
பல்லக்கில்‌ மூர்த்தியை வைப்பதற்கான இடமும்‌ அமைக்கப்பட்டிருக்கும்‌. 
திருவல்லிக்கேணியில்‌ பார்த்தஸாரதிக்‌ கோவிலில்‌ இருக்கும்‌ இந்த வாகனத்தில்‌ 
உருவங்கள்‌ நுணுக்கமான முறையில்‌ நிஜமான மனிதர்களைப்‌ போலவே 
செதுக்கப்பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. 


Govardhana Giri Vahana 


This vahana is found in the Mannargudi Rajagopala temple and in the 
Andal temple at Srivilliputtur. The mountain that Krishna lifted with just 
his little finger to protect the village from the wrath of Indra, is 
symbolically represented as an umbrella with a pattern that resembles 
the shape of the mountain. 


An image of this episode in stone can be seen in Mahabalipuram. 


கோவர்த்தன கிரி வாகனம்‌ 


இந்த வாகனம்‌ மன்னார்குடி ராஜகோபாலஸ்வாமி கோவிலிலும்‌, ஸ்ரீவில்லிபுத்தூர்‌ 
ஆண்டாள்‌ கோவிலிலும்‌ காணப்படும்‌. இந்திரன்‌ கோபத்திலிருந்து மக்களைக்‌ காக்க 
கிருஷ்ணன்‌ சுண்டுவிரலில்‌ தூக்கி நிறுத்திய மலையை குறிப்பதற்காக, மலை 
வடிவத்தில்‌ குடை போன்று இது அமைக்கப்பட்டுள்ளது. 

இந்த காட்சி மஹாபலிபுரத்தில்‌, கல்லில்‌ செதுக்கப்பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. 


80 


r de 


RIN 


= ES 


Parang Naarkal 


A 


பரங்கி நாற்காலி 


An unusual vahana seen in the Azhwar Tirunagari temple and a handful of 
other Vishnu temples close to Tirunelveli is the Parangi Naarkali. 


The use of furniture in India was always minimal, till colonial influence 
came about. The vahana is a spacious square chair with four legs. The 
word Parangi, it is believed, is a corruption of the word, French. This 
object is also referred to in the 17th century texts of the Thanjavur Nayaks, 
as a chair on which the king sat with his legs folded up. 


This vahana is used by Madhurakavi Azhwar, as he watches Nammazhwar 
sing praises of the nine temples in and around Azhwar Tirunagari on the 
occasion of Nammazhwar’s birthday in the month of Vaikasi, in the Visaka 


asterism. 

Nammazhwar is seen in the golden Hamsa Vahana and the ten deities 
from the nine temples on their own Garuda Vahanas. 

Srivilliputtur also has a Parangi Naarkali that is plated with gold. It is 
used during the Adi festival that culminates on the Pooram asterism, the 
birth star of Andal. 


ஆழ்வார்‌ திருநகரி மற்றும்‌ திருநெல்வேலியின்‌ அருகிலுள்ள சில கோவில்களில்‌ 
மட்டுமே காணக்கிடைக்கும்‌ ஒரு வித்தியாசமான வாகனம்‌ பரங்கி நாற்காலி 
வாகனம்‌. 

ஆங்கிலத்‌ தாக்கத்திற்கு முன்‌ இந்தியாவின்‌ மரச்சாமான்களின்‌ எண்ணிக்கை மிகச்‌ 
சொற்பமாகவே இருந்திருக்கிறது. இந்த வாகனம்‌ ஒரு பெரிய சதுர நாற்காலி தான்‌. 
பரங்கி என்னும்‌ வார்த்தை பிரஞ்ச்‌ என்பதன்‌ மருவாகக்‌ கருதப்படுகிறது. இந்த 
நாற்காலி 17ம்‌ நூற்றாண்டின்‌ தஞ்சாவூர்‌ நாயக்கர்களைப்‌ பற்றிய நூல்களில்‌, மன்னன்‌ 
தன்‌ கால்களை மடித்து உட்கார்ந்த ஒரு நாற்காலியாக கூறப்பட்டுள்ளது. 
நம்மாழ்வார்‌ ஆழ்வார்‌ திருநகரியைச்‌ சுற்றியுள்ள ஒன்பது திருத்தலங்களைப்‌ பற்றிப்‌ 
பாடியதைக்‌ கண்டு மகிழ்ந்த மதுரகவி ஆழ்வார்‌, நம்மாழ்வாரின்‌ திருநக்ஷத்திரமான 
வைகாசி விசாகத்தன்று இந்த வாகன நாற்காலியில்‌ அமர்ந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 
நம்மாழ்வார்‌, தங்கத்திலான ஹம்ஸ வாகனத்திலும்‌ பத்து விஷ்ணு மூர்த்திகளும்‌ 
தத்தம்‌ கருட வாகனங்களிலும்‌ அப்போது பவனி வருவார்கள்‌. 

தங்கத்‌ தகடுகளாலான ஒரு பரங்கி நாற்காலி ஸ்ரீவில்லிபுத்தூரிலும்‌ உள்ளது. 
ஆண்டாளின்‌ பூர நக்ஷத்திரத்துடன்‌ முடிவுறும்‌ ஆடி மாத உற்சவத்தின்‌ போது இந்த 
வாகனம்‌ உபயோகப்படுத்தப்படுகிறது. 


82 


| 


The grandest part of a festival, is not a vahana, but is included in this list 
because the procession of the vahanas culminate with the Ther on the 
penultimate day of the Brahmotsavam. The 8th or 9th day of the festival 
is the day for the Ther. The Ther is followed by the Thirtha vaari, when 
the deity goes for a ritual bath in the nearest river in the morning and 
there is a finak procession in the evening, usually of the deity decorated 
in a special fashion, with false arms, legs and a different dress that is 
fastened to the deity. For example, a standing bronze image will (because 
of the decoration) look like a crawling Krishna. 


Among the earliest references to a Ther in literature, is found in the Jain 
work, Civakachinthamani, in the Suramanjari Ilambagam (chapter). 
A lady prays to Kama, the God of Love and promises him a chariot 
decorated with gems, having the flag with a Makara, drawn by a horse 
and several villages, if he unites her with Ceevakan (Verse 63). 


Everything about a Ther is massive. The wheels are at least 1,5 to 2 feet 
thick, and the whole structure towers to at least 20 to 25 feet. Many 
have rotted away or have been dismantled and sold for their superb 
carvings. The base of the Ther is permanent wood. The rest is made of 
poles covered with appliquéd cloth. The ends have cylindrical-shaped, 
hanging tombais made of appliquéd cloth. Towering over this is the brass 
finial with a fluttering flag. The Ther has a painted image of Brahma as 
the charioteer and also horses that prance from one of the tiers. Those in 
Srirangam have wings as well. 


On the night before the Ther runs, it is a practice to sacrifice a cock. On 
the day, the Sribali, an image of the discus for Vishnu temples and the 
trident for Shiva temples is taken around, to inspect the roads on which 
the Ther will run. Several hundred people then assemble and after the 
deity is placed inside the Ther, they pull the chains and drag the Ther 
around the four streets. 

Both Tirumangai Azhwar’s Thiruvezhukutrikai and Tirugnanasambandar’s 
similar work use puranic episodes and create a seven-tier structure that 
can be visually represented as a Ther. 


தேர்‌ 


உற்சவங்களில்‌ மிக முக்கியமான நாள்‌ தேர்த்திருவிழா நாள்‌. இதை வாகனமென்று 

கூற முடியாவிட்டாலும்‌, பிரம்மோத்ஸவத்தின்‌ போது வாகனங்களின்‌ 

ஊர்வலங்களின்‌ கடைசி நாளுக்கு முந்தைய நாளன்று தேரோட்டம்‌ நடைபெறுவதால்‌ 

இதையும்‌ இந்த வரிசையில்‌ குறிப்பிட முனைந்திருக்கிறோம்‌. எட்டாவது அல்லது 

ஒன்பதாவது நாளன்று தேர்‌. தேரைத்‌ தொடர்ந்து, தீர்த்தவாரி என்னும்‌ இறை 

உருவங்களின்‌ புனித நீராடல்‌. காலையிலும்‌ மாலையிலும்‌ ஊர்வலத்திற்காக 

மூர்த்திகள்‌ விசேஷ அலங்காரங்களுடன்‌, செயற்கை கைகள்‌, கால்கள்‌ 

பொருத்தப்பட்டு, வித்தியாசமான உடைகளணிந்து காணப்படுவார்கள்‌. 

உதாரணமாக நிற்கும்‌ நிலையில்‌ அமைக்கப்பட்டிருக்கும்‌ ஒரு வெண்கல விக்கிரகம்‌ 

தவழ்ந்த கிருஷ்ணனைப்போல ஜோடிக்கப்பட்டிருக்கும்‌. 

இதைப்‌ பற்றின மிகப்‌ பழைய குறிப்புக்கள்‌, ஜைன நூலான சீவக சிந்தாமணியில்‌, 

சுரமஞ்சரி இளம்பகம்‌ என்னும்‌ பகுதியில்‌ காணப்படுகின்றன. ஒரு நாயகி, தன்னை 

சீவகனுடன்‌ இணைத்து வைத்தால்‌ காதல்‌ கடவுளான காமனுக்கு, இரத்தினங்கள்‌ 

இழைத்து, மகரக்‌ கொடியுடன்‌ கூடிய குதிரைகளால்‌ இழுக்கப்படும்‌ தேர்‌ ஒன்றை 

பரிசளிப்பதாகவும்‌ வாக்களிக்கிறாள்‌. (y . 63) 

தேரைப்‌ பற்றிய அனைத்துமே அளவில்‌ பெரியவை. அதன்‌ சக்கரங்கள்‌ குறைந்த 
பக்ஷம்‌ 1.5 அடி முதல்‌ 2 அடி வரை பருமனும்‌, முழுவதுமாக 20-25 அடிகள்‌ 
உயரத்திலும்‌ அமைக்கப்பட்டி ருக்கின்றன. பல தேர்களும்‌ மக்கி மடிந்தோ, அக்கு 
அக்காக பிரிக்கப்பட்டோ அல்லது அதன்‌ மேல்‌ உள்ள அபூர்வமான சித்திர 
வேலைப்பாடுகளுக்காக விற்கப்பட்டோ அழிந்து போயிருக்கின்றன. அதன்‌ 
அடித்தளம்‌ எப்போதுமே மரத்தினால்‌ தான்‌ செய்யப்பட்டிருக்கும்‌. மற்ற பாகங்கள்‌ 
கழிகளாலும்‌ அதனைச்‌ சுற்றி தைக்கப்பட்டிருக்கும்‌ பல வித சித்திரங்கள்‌ கொண்ட 
துணியினாலும்‌ அமைக்கப்பட்டிருக்கும்‌. அதே வகைத்‌ துணியினால்‌ செய்யப்பட்ட 
உருளை வடிவம்‌ கொண்ட தோம்பைகளால்‌ அதன்‌ நுனிகள்‌ 
அலங்கரிக்கப்பட்டிருக்கும்‌. எல்லாவற்றிற்கும்‌ சிகரமாக, பித்தளையால்‌ ஆன 
கொடிமரமும்‌, காற்றில்‌ படபடக்கும்‌ கொடியும்‌ இருக்கும்‌. தேரின்‌ சாரதியாக 
பிரம்மனின்‌ உருவமும்‌, அதன்‌ அடுக்குகள்‌ ஒன்றில்‌ குதித்து ஒடுவது போன்ற 
தோற்றம்‌ கொண்ட குதிரைகளும்‌ இருக்கும்‌. ஸ்ரீரங்கத்தில்‌ இருக்கும்‌ தேர்க்‌ 
குதிரைகளுக்கு இறக்கைகளும்‌ உண்டு. 

தேரோட்டத்திற்கு முந்தைய நாள்‌ ஒரு சேவலை பலி கொடுப்பது வழக்கம்‌. அன்று, 
விஷ்ணுவின்‌ சுதர்சன சக்கரத்தின்‌ வடிவமான ஸ்ரீபலியும்‌ சிவனிற்கு திரிசூலமும்‌ 
வலமாகக்‌ கொண்டு செல்லப்பட்டு தேரோடும்‌ வீதிகளை சரிபார்க்கும்‌ சடங்கு 
நடக்கும்‌. தேரில்‌ கடவுளை அமரச்‌ செய்து அதன்‌ பின்பு பல நூறு பக்தர்கள்‌ கூடி 
தேரை ஊர்வலமாக நான்கு வீதிகளிலும்‌ இழுத்துச்‌ சென்று கண்டு மகிழ்கிறார்கள்‌. 


திருமங்கை ஆழ்வாரின்‌ திருவேழுக்குற்றிகை மற்றுப்‌ ட ட்டது 
k i + a ற்றும்‌ திருஞானசம்பந்தரின்‌ அதே 
ات لب‎ புராணத்தில்‌ நிகழ்ந்த சம்பவங்களை வைத்து, ஏழு தளத்தில்‌ 

۲5 பாடல்‌ அமைக்கப்பட்டிருப்பது பார்ப்பதற்கு தேர்‌ போல்‌ த்தில்‌ 
தோற்றமளிக்கும்‌. டிருப்பது பார்ப்பதற்கு தேர்‌ போன்ற உருவத்தில்‌ 


- 


84 


Goratham 


கோரதம்‌ 


This chariot is used in several temples that may not be able to afford the 
larger one. Temples tike Azhwar Tirunagari, Palani, etc., have Gorathams 
in gold or silver, in addition to others. 


In some temples, they are specifically called Goratham. There is a possible 
Maratha origin to this. In some company school paintings from the 19th 
century, the king is shown seated in an octagonal chariot with an onion- 
shaped dome. This is a chariot drawn by cows. 


The four wheels are connected with axles on which a square wooden 
base rests. Above these are successive tiers of carved panels or more 
usually a lotus that ends in an octagonal flat surface. From this, four or 
eight pillars support a canopy that is modelled on a vimana in the Dravidian 
style or in the Mughal style. The chariot is at a maximum of 15 feet in 
height and can be drawn around easily because the iron wheels move 
fast and the weight of the chariot is not much. 


In some temples in Chettinad, such Thers have two painted and clothed 
terracotta figures of ladies holding flywhisks. 


Given the ease of construction compared to the larger ones, they are 
much more popular amongst new temples or old ones that commission 


new Thers. 


பெரிய தேர்களை உபயோகப்படுத்த வசதி இல்லாத பல கோவில்களில்‌ இவை 
பயன்படுத்தப்படுகின்றன. தங்கத்தினாலோ அல்லது வெள்ளியினாலோ 
செய்யப்பட்ட தேர்களை உடைய ஆழ்வார்‌ திருநகரி, பழனி போன்ற கோவில்களில்‌ 
இந்த வகை ரதங்களுடன்‌ மற்ற ரதங்களும்‌ உபயோகத்திலுள்ளன. 

சில கோவில்களில்‌ அவை கோரதமென்றே அழைக்கப்படுகின்றன. இது ஒரு 
மராத்திய தொடர்பினால்‌ வந்த தொடராக இருக்கலாம்‌. 19ம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த 
ஒரு சில கிழக்கிந்திய கம்பெனி பாணி சித்திரங்களில்‌ எண்கோண ரதத்தில்‌ 
மன்னன்‌ அமர்ந்திருப்பதையும்‌ அதனை பசுக்கள்‌ இழுத்துக்‌ கொண்டு செல்வதையும்‌ 
காணலாம்‌. 

நான்கு சக்கரங்களும்‌, அச்சாணிகளால்‌ இணைக்கப்பட்டு ஒரு சதுர மர பீடத்தைத்‌ 
தாங்குகின்றன. இதன்‌ மீது சிற்பங்கள்‌ செதுக்கப்பட்ட பல தளங்களும்‌ அல்லது 
பரவலாக ஒரு தாமரையும்‌ அதன்‌ மேல்‌ எண்கோணச்‌ சதுரப்‌ பலகையும்‌ 
அமைக்கப்பட்டிருக்கும்‌. இதிலிருந்து நான்கு அல்லது எட்டு தூண்கள்‌ எழுந்து, 
திராவிட பாணியிலோ அல்லது முகலாய வடிவிலோ உள்ள விமானம்‌ போன்ற 
அமைப்பு விதானத்தை தாங்குகின்றன. தேர்‌ அதிக பக்ஷமாக 15 அடி உயரம்‌ தான்‌ 
இருக்குமாதலால்‌, அதன்‌ இரும்புச்‌ சக்கரங்களின்‌ உதவியுடன்‌ அதை எளிதாக 
இழுத்துச்‌ செல்ல முடியும்‌. ரதத்தின்‌ எடையும்‌ குறைவாகவே இருக்கும்‌. 
செட்டிநாட்டுக்‌ கோவில்கள்‌ சிலவற்றில்‌ சுட்ட மண்ணாலான வண்ணங்கள்‌ 
பூசப்பட்டு, ஆடை அணிகள்‌ அணிந்துள்ள பெண்‌ பொம்மைகள்‌ சாமரம்‌ வீசுவது 
போல்‌ தேரின்‌ மேல்‌ அமைக்கப்பட்டிருக்கும்‌. 


பெரிய தேர்களை விட இந்த வகைத்‌ தேர்களை உருவாக்குவது எளிதாக 
இருப்பதால்‌, புதிதாக எழும்பும்‌ கோவில்களிலும்‌, புதிய தேர்கள்‌ செய்யப்படும்‌ பழைய 
கோவில்களிலும்‌ பரவலாக இம்மாதிரியான தேர்களே செய்யப்படுகின்றன. 


~ 
AIT EET 


Procession paraphernalia 


Shiva it is said is fond of ablutions, while Vishnu is fond of decorations. 
Either way, when the procession with the vahana starts, there is as much 
respect given to the deity, as a king would command. Before the deity is 
installed on the vahana, there are several rituals that have complex steps. 
Even a task such as getting the water from the river for the ablution has 
its own procession and paraphernalia. The clothing and ornamentation of 
deities with jewels and flowers are also complex and require expertise. 


When the procession begins, there are a series of 16 upacharas or tasks 
performed, to show respect. Many of these today, have died out, but 
some still survive. The Victoria and Albert Museum, London has three 
beautiful company school paintings, two from Thanjavur and one from 
Mysore, that depict all these from the 19th century. 


The existence of these paraphernalia can be dated even to the 8th century, 
from sculptures. Raja Raja’s detailed lists of gifts made to the 
Brihadeeswara temple also mention that many of these objects were 
made of solid gold! Wealthier temples such as Srirangam and the Madurai 
Meenakshi temple still have some of them in gold, but most others have 
it in silver or brass or not at all. 


Before the vahana leaves the temple, a hand-held mirror (Aadharj) is 
shown to the deity to symbolically get his/her approval on the decorations. 


On either side of the vahana, flywhisks or chaamara are waved. These 
are always made from the tail of a white horse. Above the vahana is a 
chathri or umbrella. Some of these can be as much as 22 feet in length. 
Usually carried as a pair, they ensure that the deity is always shaded. In 
temples like Srirangam, the deity has a smaller one made of gold for 
processions within the temple precincts. These three are usually absent 
when the deity is on the horse vahana as it would be difficult to keep 
pace if the horse was a real one. The vyajanam or hand-held fan is an 
important paraphernalia as the vahana progresses. These are made of 
appliquéd cloth held in the palm through a wooden handle. The gadha or 


mace is like a long sceptre that is carried in front by a man, with the 
finial over his shoulders. 


Music and dance were an integral part of the procession. Sadly, the dancers 
are gone today and the music is just a nagaswaram and a tavil, in most 
temples. In the past, before the Devadasi Abolition Act, the devadasi 
women of the temple would dance in front of the procession and they 
would be accompanied by several percussion instruments such as the 
gondhalam, dakka, pushkaram, etc. Some of the instruments were even 
individually carried on an elephant. Wind instruments also included the 
kombu and others. 


As the vahana stops in front of houses of the devotees, the deity is offered 
fruits and also camphor is lit and waved clockwise as an upachara of 
deepa. Torches of fire, flags and fireworks are other paraphernalia. in 
temples that had an elephant, the elephant will always lead the 
Procession. The other most important upachara is the recitation of the 
hymns of the deity in Tamil and the chanting of the Vedas. Invariably 
those who recite the Tamil verses of Shiva or Vishnu go before the vahana, 
because, in the verses the saints sing of actually having seen God. An 
upachara offered less frequently today because of a dearth of manpower 
is the Tiru-aalavattam, where as the deity advances, a person who walks 
backward swirls a large cloth. The Kanchipuram Varadaraja temple and 
the Srivilliputtur temple still do this on some processions. 


As the vahana completes the procession and comes back in, the 
tiruvendi-k-kappu or kumbha aarti is performed. This is a metal pot with 
a single flame on the top. This used to be another prerogative of the 
tempie devadasis in the past. The aarti concludes the procession and is 
meant to nullify the evil eye that may have been cast during the 
procession. 


வீதி உலா உபகரணங்கள்‌ 


சிவன்‌ அபிஷேகங்களையும்‌ விஷ்ணு அலங்காரங்களையும்‌ அதிகமாக 
விரும்புவதாகக்‌ கூறப்படுவதுண்டு. இரண்டு கடவுள்களுக்குமே வாகனங்களில்‌ ஏறி 
ஊர்வலமாக வரும்‌ போது, அரசருக்கு தரப்படும்‌ மரியாதைகள்‌ அனைத்தும்‌ 
செய்யப்படுகின்றன. வாகனத்தின்‌ மீது மூர்த்தி வைக்கப்படும்‌ முன்பே பல 
விதிகளைக்‌ கொண்ட வித விதமான சடங்குகள்‌ செய்யப்படுகின்றன. நீராட்டலுக்கு 
தண்ணீர்‌ கொண்டு வருவது முதலே ஒவ்வொரு செய்கைக்கும்‌, அதற்கென்று 
ஏற்பட்டுள்ள ஊர்வலம்‌ மற்றும்‌ உபசார சடங்குகள்‌ செய்யப்படும்‌. விக்கிரகங்களுக்கு 
ஆடைகள்‌ அணிவிப்பதும்‌ புஷ்பம்‌, மற்றும்‌ ஆபரணங்கள்‌ கொண்டு அலங்கரிப்பதும்‌ 
அதிக திறமை தேவைப்படும்‌ சிக்கலான வேலைகள்‌. 

ஊர்வலத்தின்‌ துவக்கத்திலேயே இறைவனுக்கு மரியாதை செய்யும்‌ வகையில்‌ 16 
உபசாரங்கள்‌ செய்யப்படுகின்றன. அவைகளில்‌ பல காலப்போக்கில்‌ 
கைவிடப்பட்டுவிட்டாலும்‌ சில இன்றும்‌ வழக்கில்‌ இருக்கின்றன. இந்த 
உபசாரங்களை சித்தரிக்கும்‌ கம்பெனி பாணி 19ம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த மூன்று 
(இரண்டு தஞ்சாவூரிலிருந்தும்‌, ஒன்று மைசூரிலிருந்தும்‌) சித்திரங்களை லண்டன்‌ 
ஆல்பர்ட்‌ விக்டோரியா காட்சிசாலையில்‌ காணலாம்‌. 

கற்சிலைகளிலிருந்து இந்த உபகரணங்கள்‌ 8ம்‌ நூற்றாண்டிலிருந்தே வழக்கத்தில்‌ 
இருந்ததாகத்‌ தெரிகிறது. பிருகதீசுவரர்‌ கோவிலுக்கு ராஜ ராஜ சோழன்‌ அளித்த 
நன்கொடைகளின்‌ பட்டியலில்‌ தங்கத்தாலான பொருட்கள்கள்‌ பற்றிய குறிப்புக்கள்‌ 
உள்ளன. செல்வச்‌ செழிப்பு மிக்க ஸ்ரீரங்கம்‌, மற்றும்‌ மதுரை மீனாக்ஷி கோவில்களிலும்‌ 
சில தங்கத்தால்‌ செய்யப்பட்டவை; எனினும்‌ பல கோவில்களில்‌ இவை வெள்ளி 
| அல்லது பித்தளையால்‌ செய்யப்பட்டும்‌, சில கோவில்களில்‌ இல்லாமலும்‌ 
' இருப்பதைக்‌ காண முடிகிறது. 

ஊர்வலம்‌ புறப்படும்‌ முன்‌, ஆடை அலங்காரங்களைப்‌ பற்றிய அவருடைய 
ஆமோதிப்பைப்‌ பெறுவதற்கென விக்கிரகத்தின்‌ முன்‌ ஒரு சிறு கைக்‌-கண்ணாடி 
காண்பிக்கப்படுகிறது! 

வாகனத்தின்‌ இரு புறங்களிலும்‌ சாமரங்கள்‌ வீசப்படும்‌. அவை வெள்ளைக்‌ 
குதிரையின்‌ வாலிலுள்ள மயிர்களால்‌ செய்யப்பட்டவை. வாகனத்தின்‌ மீது குடை 
| அமைக்கப்பட்டிருக்கும்‌. அவைகளில்‌ சில 22 அடிகள்‌ விஸ்தீர்ணம்‌ கொண்டவை. 
١ பொதுவாக இரண்டு குடைகள்‌ விக்கிரகம்‌ நிழலிலேயே இருப்பதை உறுதி 
செய்கிறது. ஸ்ரீரங்கம்‌ போன்ற இடங்களின்‌ கோவில்களில்‌ ஒரு சிறிய தங்கத்தாலான 
| குடையையும்‌, கோவில்களின்‌ பிராகாரங்களிலேயே எடுத்துச்செல்லப்படும்‌ 
ஊர்வலங்களில்‌ காணலாம்‌. இவை மூன்றுமே குதிரை வாகனத்தன்று கிடையாது; 
ஒடும்‌ குதிரையுடன்‌ குடைபிடித்து செல்ல முடியுமா? வாகனம்‌ வலம்‌ வரும்‌ போது 
வியஜனம்‌ என அழைக்கப்படும்‌ கைவிசிறி மிகவும்‌ முக்கியமான ஒன்று. கையில்‌ 


பிடிக்க வாகாக உள்ள மரப்பிடியுடன்‌, சித்திர வேலைப்பாடுகள்‌ கொண்ட 
துணியினால்‌ இவை செய்யப்பட்டு இருக்கும்‌. நீண்டும்‌ நுனியில்‌ உருண்டும்‌ உள்ள 
கதையை-அதன்‌ தண்டை தோளில்‌ ஏந்தியபடி- ஊர்வலத்திற்கு முன்னால்‌ ஒருவர்‌ 
எடுத்துச்‌ செல்வார்‌. 

ஆடலும்‌ பாடலும்‌ ஊர்வலங்களின்‌ இன்றியமையாத அங்கங்களாக இருந்தன. 
ஆடுபவர்கள்‌ இன்றில்லை; மேலும்‌ பாடலும்‌ நாதஸ்வரம்‌, தவில்‌ வாசிப்பவர்களோடு 
நின்றுவிடுகின்றன. தேவதாசி ஒழிப்புச்‌ சட்டம்‌ அமலுக்கு வரும்‌ முன்‌, கோவிலைச்‌ 
சேர்ந்த தேவதாசிகள்‌, ஊர்வலத்தின்‌ முன்‌ ஆடும்‌ போது கொண்டலம்‌, டாக்கா, 
புஷ்கரம்‌ போன்ற பல தாள வாத்தியங்கள்‌ முழங்கும்‌. சில வாத்தியங்கள்‌ 
அதற்கென்றே அமைந்த யானைகள்‌ மீது கொண்டு செல்லப்படும்‌. ஊதப்படும்‌ 
வாத்தியங்களான கொம்பு முதலியவைகளும்‌ இருக்கும்‌. 

பக்தர்களின்‌ வீடுகளின்‌ முன்னால்‌ வாகனம்‌ நின்று, பக்தர்கள்‌ கடவுளுக்கு 
அளிக்கும்‌ பழம்‌, கற்பூரம்‌ போன்றவை ஏற்றுக்கொள்ளப்படும்‌. தீபம்‌ போல கற்பூரம்‌ 
ஏற்றப்பட்டு விக்கிரகத்தின்‌ முன்‌ சுற்றிக்‌ காட்டப்படும்‌. மற்ற உபசாரச்‌ சின்னங்கள்‌ 
தீவட்டிகள்‌, கொடிகள்‌ வாணவேடிக்கைகள்‌ ஆகியவை. யானைகள்‌ உள்ள 
கோவில்களில்‌ யானையே ஊர்வலத்தின்‌ முன்‌ செல்லும்‌. சிவன்‌ மற்றும்‌ விஷ்ணுவைப்‌ 
பற்றி தமிழ்‌ மறையெனப்படும்‌ தமிழில்‌ இயற்றப்பட்ட பாசுரங்களைப்‌ பாடி வரும்‌ 
விற்பன்னர்கள்‌, கடவுளை நேரில்‌ கண்டதைப்பற்றி அப்பாசுரங்கள்‌ கூறுவதால்‌, 
ஊர்வலத்தின்‌ முன்னே செல்வது ஊர்வல உபசாரங்களில்‌ முக்கியமான ஒன்று. 
சரியான ஆள்‌ கிடைக்காததால்‌ கைவிடப்பட்ட ஒரு உபசாரம்‌ திரு ஆலவட்டம்‌. இதில்‌ 
ஊர்வலத்தின்‌ முன்னால்‌, ஒருவர்‌ பெரிய துணி ஒன்றை வீசிக்கொண்டே 
ஊர்வலத்தைப்‌ பார்த்தபடி பின்‌ பக்கமாக நடந்து செல்வார்‌. காஞ்சி வரதராஜர்‌ 
கோவிலிலும்‌, ஸ்ரீவில்லிபுத்தூர்‌ ஆண்டாள்‌ கோவிலிலும்‌ சில ஊர்வலங்களின்‌ போது 
இது இன்றும்‌ செய்யப்படுகிறது. 

வாகனத்தின்‌ மீது எழுந்தருளியிருக்கும்‌ மூர்த்தி, கோவிலை அடையும்‌ போது 
திருவேந்திக்‌ காப்பு அல்லது கும்ப ஆரத்தி என்னும்‌ உலோகத்தால்‌ ஆன பானையின்‌ 
மேல்‌ ஒற்றை தீபம்‌ ஏற்றி வழிபடுவது வழக்கம்‌. பண்டைய காலங்களில்‌ இந்த உபசாரம்‌ 
செய்வதும்‌ தேவதாசிகளின்‌ உரிமையாக இருந்தது. ஊர்வலத்தின்‌ போது 
இறைவனுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய கண்‌ திருஷ்டியைக்‌ களையும்‌ விதமாக இந்த 
ஆரத்தி செய்யப்படுவதுடன்‌ ஊர்வலம்‌ முடிவடைகிறது. 


Agni 


Anjali mudhra 


Apsaras 


Artha Shastra 


Bhairava 


Brahma 


Brahma Purana, 
Harivamsa Purana, 
Linga Purana, 
Vayu Purana, 

Agni Purana, 
Skanda Purana 


Brahmotsavam 


Chamundi 


God of fire in Hindu mythology. 


A gesture of holding both palms together, 
as a Salutation. 


Celestial maidens renowned for their 
beauty and expertise in the arts. 


An ancient Sanskrit text authored by 
Kautilya on statecraft and politics dated 
to 300-200 BCE. 


An incarnation of God Siva. 


The creator and an important god in 
Hinduism. 


Each one is a purana. See Puranas. 


A festival usually for ten days where the 
processional deity is paraded twice every 
day. There are also several other rituals 
that are conducted. 


A female deity of horrific aspect in Hindu 
mythology. 


Glossary 


10. 


11. 
12. 
13. 


14. 


15. 


16. 


17. 


18. 
19. 
20. 


Civakachinthamani 


Darba 
Deepa 


Deva 


Devadasi 


Gopuram or gopura 


Indra 


Javalis 


Kalithokai 
Kandhar Kalivenba 


Ketu 


ர ர “سس سن‎ 


One of the 5 great epics in ancient Tamil 
literature. It follows the story of 
Kovalan’s daughter Manimekalai and has a 
strong Jain theme. See Silapadikaram. 


A sacred grass for the Hindus. 
Lamp. 


A celestial or divine being in Hindu 
mythology. 


Women dedicated to serve in the temple. 
Most of them were accomplished dancers 
and singers. The practice was abolished in 
Tamil Nadu in the 20th century. 


The entrance tower to a temple. The 
tower over the sanctum is called the 
vimana. 


The king of the celestials and an 
important deity in ancient Hindu 
mythology. 


Shorter and simpler versions of Padams, 
less classical in nature. 


An ancient Tamil text of poems. 
A poetical metre used in Tamil poetry. 


One of the nine planets in Hindu | 
cosmology. Ketu and Rahu are considered 
shadow planets. 


Kubera 


Kuravai koothu 


Lakshmi 

Linga 
Mandapam 
Mathsya Purana 


Nagaswaram 


Nairuthi 


Navagrahas 


Neer mor 


Paanagam 


Padams 


Pancharatra agama 


Patirrupattu 


Perumbanatrupadai 


=< en mn 


A demi-god associated with wealth in 
Hindu mythology. 


An ancient form of dance that has no 
agreed-upon modern equivalent. 


Goddess of prosperity, wife of Vishnu. 
The column-shaped symbol of Shiva. 
A pillared cloister in a temple. 

See Purana. 


Wind instrument in the shape of a long 
wooden pipe, considered as an auspicious 
instrument. The Tiru Chinnam is smaller 
and played in pairs by the same person. 


Goddess (or demon) of the South-west 
direction. 


Representations of the nine planets in 
Hindu mythology. They are widely 
installed in Siva temples and offered 
worship. 


Buttermilk. 


Adrink popular in summer made of water, 
jaggery and other condiments. 


A genre of Carnatic music that has love as 
a theme. Padams are rich in metaphor. 


One of the worship protocols that govern 
worship in Vishnu temples. 


An ancient Tamil text of poems. 


An ancient Tamil text of poems. 


36. 


37. 


38. 


39. 


45. 


Puranas 


Saptamatrikas 


Silapadikaram 


Sthapathi 


Tannumai 


Tavil 


Tevaram 


Thiruvizha 


Thunagai koothu 


Tiruchinnamaalai 


Ancient texts that contain many 
mythological stories. There are several 
puranas and their dates are not agreed 
upon by all scholars. Most are however 
older than the 12th century. 


Seven sisters are seven female 
representations of seven Hindu gods. They 
are believed to guard common village 
property like water tanks. They are, 
Vaishnavi, Varahi, Maheshwari, Kaumari, 
Chamundi, Indrani and Brahmi. 


Authored by llango Adigal, this Tamil epic 
tells the story of Kovalan and Kannagi. It 
is an invaluable resource for literary 
references to life in the Tamil country in 
the beginning of the Christian era. 


A master craftsman who works on stone 
or wood. 


A drum used for music. 


Cylindrical percussion instrument that is 
played with the fingertips and a small 
stick, 


The collection of hymns of Tamil Saivite 
saints. 


A festival. 


An ancient form of dance that has no 
agreed upon modern equivalent. 


A work in Tamil by Vedanta Desika on the 
deity in the Varadaraja temple in 
Kanchipuram near Madras. 


- 


| 


number. Tevaram is among the 12. 


worship in Vishnu temples. 


50. Varuna God of water in Hindu mythology. 


Tirumurai Sacred Tamil texts in praise of Siva, 12 in 51. 


52. 

47. Tirumurugatrupadai An ancient Tamil text of poems. 53 
48. Upachara Literally respectful gestures, in the 54 
context of worship of God. 1 

49. Vaikhanasa agama One of the worship protocols that govern 55 


Vayu 
Veena 
Vellottam 
Yali 


Yudhakandam, 
Kamba Ramayana 


. 


A stringed instrument popular even today. 


God of wind in Hindu mythology. 


A trial run. 


Mythical beasts that combine the forms of 
a lion € elephant, 


A chapter in the Ramayana authored by 
Kamban in Tamil in the 12th century ACE. 


Note: 
1. 


The Tamil calendar months are used in the text with Gregorian 
calendar months in parenthesis. To understand the timing of temple 
festivals, a basic knowledge of the Tamil calendar will help. The 
Tamil New Year follows the vernal equinox and generally falls on 
April 13th or 14th of the Gregorian year. It is therefore a solar calendar 
while the Sanskrit calendar is luni-solar. April 13th or 14th marks the 
first day of the traditional Tamil calendar. This is similar to many 
other traditional calendars in India and Asia. The years in most such 
calendars, including China, follow a 60-year cycle said to be related 
to the 5 revolutions of Jupiter. After the completion of 60 years, the 
calendar starts anew with the first year. This corresponds to the 
Hindu ‘century.’ The Vakya or Tirukanitha Panchangam (the traditional 
Tamil almanac) outlines this sequence. 


The days of the Tamil calendar relate to the celestial bodies in the 
solar system: Sun, Moon, Mars, Mercury, Jupiter, Venus, and Saturn, 
in that order. The week starts with Sunday. The number of days in a 
month varies between 29 and 32. The Sanskrit months start one month 
ahead of the Tamil months because the Tamil calendar is a solar 
calendar. 


குறிப்பு: 


1 


இடை வாக்கியக்‌ குறிகளில்‌ கிரகோரியன்‌ கால அட்டவணையின்‌ 
பெயர்களுடன்‌ தமிழ்‌ மாதங்களின்‌ பெயர்களே முக்கிய உரையில்‌ 
உபயோகிக்கப்பட்டிருக்கின்றன. கோவில்களில்‌ உற்சவங்கள்‌ நடைபெறும்‌ 
காலங்களை துல்லியமாக கணக்கிட தமிழ்‌ மாதங்களைப்‌ பற்றிய அடிப்படை 
அறிவு இருப்பது உதவியாக இருக்கும்‌. கிரகோரியன்‌ கணக்குப்படி ஏப்ரல்‌ மாதம்‌ 
13 அல்லது 14 தேதிகளில்‌, இந்திய கணக்கில்‌ சூரியனின்‌ வடக்கு நோக்கிய 
பயணமான உத்தராயண காலத்தில்‌ தமிழ்‌ புது வருடம்‌ அமைகிறது. அதனால்‌ 
அதுவும்‌ சூரியனின்‌ போக்கின்படி அமைந்த ஒன்றே; சம்ஸ்கிருத வானிலைக்‌ 
கால அட்டவணை சந்திரன்‌-சூரியன்‌ போக்கை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ளது. 
ஏப்ரல்‌ 13 அல்லது 14 தேதி, தமிழ்‌ கால அட்டவணையின்‌ முதல்‌ நாளாகக்‌ 
குறிப்பிடப்படுகிறது. இது இந்தியாவிலும்‌ ஆசியாவிலும்‌ நடைமுறையில்‌ உள்ள 
வேறு பல அட்டவணைகளை ஒத்தது. சீனாவில்‌ வழக்கில்‌ உள்ளது உட்பட 
பெரும்பாலான இந்த கால அட்டவணைகள்‌ குருவின்‌ ஐந்து சுழற்சிக்‌ 
காலங்களைக்‌ குறிப்பிடும்‌ வகையில்‌ 60 வருட சக்கரங்களாகவே உள்ளன. 60 
வருட சுழற்சிக்குப்‌ பின்‌ மீண்டும்‌ ஒன்றிலிருந்து கணக்குத்‌ துவங்குகிறது. இது 
இந்துக்களின்‌ நூற்றாண்டெனச்‌ சொல்லலாம்‌. வாக்கிய அல்லது திருக்கணித 
பஞ்சாங்கங்கள்‌ (தமிழ்‌ கால அட்டவணை) இந்த தொடரையே ஒட்டி 
இருக்கின்றன. 

சூரிய மண்டல வானிலை அமைப்பில்‌ அமைந்துள்ள, தமிழ்‌ நாட்காட்டிகளில்‌ 
நாட்கள்‌ கிரகங்களை ஒத்து அழைக்கப்படுகின்றன. அவை சூரியன்‌, சந்திரன்‌, 
செவ்வாய்‌, புதன்‌, வியாழன்‌, வெள்ளி மற்றும்‌ சனி என்ற வரிசையில்‌ 
வருகின்றன. வாரம்‌ ஞாயிறுடன்‌ ஆரம்பமாகின்றது. ஒரு மாதத்தில்‌ 29 முதல்‌ 
32 நாட்கள்‌ இருக்கின்றன. சம்ஸ்கிருத மாதங்கள்‌, சூரியனின்‌ போக்கை ஒத்து 
அமைந்துள்ள தமிழ்‌ மாதங்களுக்கு ஒரு மாதம்‌ முன்பாக வருகின்றன. 


۳ ۰. த்க்‌! 


About the Author 


Pradeep Chakravarthy (B.1975) hails from Ananthakrishnapuram, a village 
near Tirunelveli. But for all practical purposes, he is a proud Madrasi. 


He studied at the J. Krishnamurthy Foundation’s school and Madras 
Christian College in Madras. He then studied in the Jawaharlal Nehru 
University, New Delhi and obtained an MBA in HR at the London School of 
Economics. Returning to Madras in 1998, Pradeep worked briefly with 
companies in manufacturing and a BPO before joining the leadership 
coaching team of a major Indian IT giant. 


The author is a Carnatic music aficionado but listens mostly to padams 
and javalis. He is an accomplished aquarist as well—he tries to breed 
native Indian fish, and is the editor of an Internet-based forum on 
aquariums. 


His abiding passion is writing. He is a columnist for the Hindu Businesstine, 
where he writes on leadership. He has published more than a 100 articles, 
many of them about temples—invariably those less-known—in leading 
dailies. A book compilation will be out soon. 


Another book, on the cultural heritage of Thanjavur is scheduled for 
release later in 2010, which is also the 1000th year of the consecration 
of the Thanjavur Brihadeeswara temple. The 60,000-word book documents 
the development of painting, music, dance, drama, and crafts in 
Thanjavur. {t includes a never-before analysis of the names of the streets 
within the Thanjavur fort, and a study of the daily lives of the Marathas 
including their cuisine. Another attraction: more than 300 photographs, 
many rare and never published before. 


During the past few months, the author has been conducting weekend 
temple walks that are free and open to all and focus on the role of the 
temple in the literature, economics and politics of the society around it. 
He hopes that his walks will inspire people to look at temples beyond 
only religion and as record houses of how people in the past grappled 
with problems we face today as well. 


He lives in Chennai with his wife Anusha and son Raghavan. 


ஆசிரியரைப்‌ பற்றிய குறிப்பு 


ப்ரதீப்‌ சக்கரவர்த்தி 1975ல்‌ திருநெல்வேலியில்‌ பிறந்து அருகில்‌ உள்ள 
அனந்தகிருஷ்ணபுரம்‌ என்னும்‌ கிராமத்தில்‌ வளர்ந்தவரெனினும்‌ தன்னை 
சென்னைவாசி என்று கூறிக்‌ கொள்வதில்‌ பெருமை கொள்பவர்‌. 

அவர்‌ சென்னையின்‌ ஜே.கிருஷ்ணமூர்த்தி பள்ளியில்‌ பள்ளிப்‌ படிப்பும்‌, சென்னை 
கிறிஸ்துவக்‌ கல்லூரியில்‌ அரசியல்‌ கலையில்‌ இளங்கலைப்‌ பட்டமும்‌, புது டில்லி 
ஜவஹர்லால்‌ பல்கலைக்கழகத்தில்‌ பன்னாட்டு உறவுகள்‌ என்ற பாடத்தில்‌ முதுகலைப்‌ 
பட்டமும்‌, லண்டன்‌ ஸ்கூல்‌ ஆஃப்‌ எகனாமிக்ஸ்‌ கல்லூரியில்‌ எம்‌.பி.ஏ (மனித 
வளத்துறை பட்டமும்‌ பெற்றவர்‌. 1998ல்‌ சென்னைக்குத்‌ திரும்பிய இவர்‌, சில காலம்‌ 
உற்பத்தி நிறுவனங்களிலும்‌, பி.பி.ஒக்களிலும்‌ வேலை செய்த பிறகு, ஒரு பெரிய 
இந்திய தகவல்‌ தொழில்நுட்ப நிறுவனத்தில்‌ தலைமைப்‌ பொறுப்பில்‌ இருக்கிறார்‌. 
கர்நாடக சங்கீத ஆர்வலர்‌, பெரும்பாலும்‌ பதங்கள்‌, ஜாவளிகளை விரும்பிக்‌ 
கேட்பவர்‌. மீன்வள மேம்பாட்டிலும்‌ கவனம்‌ செலுத்துபவர்‌ - இந்திய நாட்டிற்கே 
உரித்தான மீன்‌ வகைளை வளப்படுத்துவதில்‌ நாட்டம்‌ கொண்டுள்ளார்‌; மீன்‌ | 
காட்சிசாலைகளைப்‌ பற்றிப்‌ பேசும்‌ ஒரு கணினி பத்திரிகையின்‌ ஆசிரியரும்‌ கூட! 
அவருடைய எழுத்துடனான காதல்‌ குறிப்பிடத்தக்கது. ஹிந்துவின்‌ பிஸினஸ்‌ 
லைனில்‌ அவர்‌ தலைமைப்‌ பண்புகளைப்‌ பற்றி எழுதும்‌ ஒரு தனிப்‌ பத்தி உள்ளது. இவர்‌ | 
பல முன்னணி பத்திரிகைகளுக்காகவும்‌ படைத்துள்ள நூற்றிற்கும்‌ மேற்பட்ட 
கட்டுரைகளில்‌ பெரும்பான்மையானவை கோவில்களை - அதிகம்‌ அறியப்படாத 
கோவில்கள்‌ - பற்றியவை. அவைகளின்‌ ஒரு தொகுப்பு விரைவில்‌ வெளிவர உள்ளது. 
தஞ்சாவூர்‌ பிருகதீசுவரர்‌ கோவிலின்‌ கலாசார மரபைப்‌ பற்றிய இவருடைய புத்தகம்‌ 
இந்த ஆண்டின்‌ இறுதிக்குள்‌ வெளி வருகிறது; அக்கோவில்‌ முதன்‌ முதலாக 
கும்பாபிஷேகம்‌ செய்யப்பட்டு 1000 ஆண்டுகளான இந்த வருடத்தில்‌ அப்புத்தகம்‌ | 
வருவது ஒரு சிறப்பு. 60,000 வார்த்தைகளைக்‌ கொண்ட இந்தப்‌ புத்தகம்‌ 
தஞ்சாவூரின்‌ கலைகளின்‌ - சித்திரம்‌, இசை, நாட்டியம்‌, நாடகம்‌ மற்றும்‌ பல்வேறு 
கைவினைகள்‌ - வளர்ச்சியைப்‌ பதிவு செய்கிறது. தஞ்சாவூர்‌ கோட்டையின்‌ உள்ளே 
இருக்கும்‌ தெருக்களின்‌ பெயர்களை இப்புத்தகத்தில்‌ அலசுவதும்‌, மராத்தியர்களின்‌ 
தினசரி வாழ்க்கையைப்‌ பற்றிய தகவல்கள்‌ - அவர்களின்‌ சமையல்‌ குறிப்புக்கள்‌ 
உள்பட - இதுவரை எவரும்‌ மேற்கொள்ளாத ஒன்று. மற்றொரு சிறப்பம்சம்‌, இதுவரை 
பிரசுரிக்கப்படாத 300 புகைப்படங்களை இப்புத்தகம்‌ தாங்கி வருமென்பதுதான்‌. 
அவர்‌ வார இறுதியில்‌ கோவில்களில்‌ இலவசமாக நடைகள்‌ ஏற்பாடு செய்து அதன்‌ 
மூலம்‌ மதத்திற்கு அப்பாலும்‌ சென்று இலக்கியம்‌, பொருளாதாரம்‌, அரசியல்‌ ஆகிய 
துறைகளில்‌ கோவில்கள்‌ வகித்த பங்கை எடுத்துக்‌ கூறுகிறார்‌. இவரது யாத்திரைகள்‌ 
மதம்சார்ந்த நோக்கத்திற்கும்‌ மேலாக, பிரச்சினைகளை இன்றைய 
காலகட்டத்தைப்போல அன்று மக்கள்‌ எவ்வாறு சமாளித்தனர்‌ என்று தெரிய 
உதவுகிறது என நம்புகிறார்‌. 

அவர்‌ சென்னையில்‌ தன்‌ மனைவி அனுஷா மற்றும்‌ மகன்‌ ராகவனுடன்‌ வசிக்கிறார்‌. 


93 


References: 
1. 


Balusamy, S., Arjunan Thapasu-Mamallapurathin Imaya Sirpam, 
Kalachuvadu Pathippagam, Nagarkoil, 2009 


Gopinatha Rao, T. A., Elements of Hindu Iconography, Motilal 
Banarsidas, New Delhi, 1997 


Mani, Vettam, Puranic Encyclopaedia, Motilal Banarsidas, New Delhi, 
2002 


Mudaliar A. Singaravelu, Abithana Chintamani, Asian Educational 
Services, New Delhi, 2001 


Saminatha Iyer, U. Ve. Palapattai Chokkanatha Pillai Ezhuthiya 
Azhagar Killi Vidu Thoothu, Kesari Printers, Madras, 1914 


Raghavan, V. K. S. N., The Tiruvelukutrrirukkai, Indian Philosophical 
Annual, Vol. 18, University of Madras, Madras, 1985-1986 


Sengalvarayar Pillai, T. V. S., Murugadevar Panniru Tirumurai, 
Meenakshikalyanasundaram, Madras, 1957 


Author’s Note: 


The invitations for the festivals published by many temples were made 
available to me by Smt. V. Banu, Sri B. Narasimhan, Sri Vasan 
Bhattacharyar, Sri K. V. Varadarajan and Smt. 5. Sujatha. 


ஆதார நூல்கள்‌: 

1. பாலுசாமி, எஸ்‌, “அர்சுனன்‌ தபஸு - மாமல்லபுரத்தின்‌ இமய சிற்பம்‌”, 
காலச்சுவடு பதிப்பகம்‌, நாகர்கோவில்‌, 2009. 

2. கோபினாத்‌ ராவ்‌, டி ஏ, “எலிமெண்ட்ஸ்‌ ஆஃப்‌ ஹிந்து இகனோகிராபி” 
மோதிலால்‌ பனார்சிதாஸ்‌, புது டில்லி, 1997. 

3. மணி, வெட்டம்‌, “புராணிக்‌ என்சைக்லோபீடியா” மோதிலால்‌ பனார்சிதாஸ்‌, 
புது டில்லி, 2002. 

4. முதலியார்‌ ஏ சிங்காரவேலு, “அபிதான சிந்தாமணி”, ஆசியன்‌ எஜுகேஷனல்‌ 
சர்விஸ்‌, புது டில்லி, 2001. 

5. சாமிநாத அய்யர்‌, உ வே, “பலப்பட்டி சொக்கநாத பிள்ளை எழுதிய அழகர்‌ கிள்ளி 
விடு தூது”, கேசரி பிரிண்டர்ஸ்‌, மதராஸ்‌, 1914. 

6. இராகவன்‌, வி கே எஸ்‌ என்‌, “திருவேலுக்குற்றிருக்கை”, இந்தியன்‌ 
ஃபிலசோபிகல்‌ ஆன்னுவல்‌, பாகம்‌ 18, மதராஸ்‌ பல்கலைக்கழகம்‌, மதராஸ்‌, 
1985-86, 

7. 


செங்கல்வராயர்‌ பிள்ளை, டி வி எஸ்‌, “முருக தேவர்‌ பன்னிரு திருமுறை”, 
மீனாக்ஷி கல்யாணசுந்தரம்‌, மதராஸ்‌, 1957. 


நூலாசிரியர்‌ குறிப்பு: 

பல கோவில்களின்‌ அழைப்பிதழ்களை அளித்துதவியவர்கள்‌: ஸ்ரீமதி வே பானு, 
ஸ்ரீ பி நரசிம்ஹன்‌, ஸ்ரீ வாசன்‌ பட்டாச்சார்யார்‌, ஸ்ரீ கே வி வரதராஜன்‌, மற்றும்‌ 
ஸ்ரீமதி எஸ்‌. சுஜாதா. 


¬ 


| 


V Vijayakumar — Pencil Sketches 

After his Bachelors in Fine Arts, Vijayakumar is busy working on various 
art-related subjects. He is working towards establishing himself in the 
creative world where his passion lies. 


Padma Narayanan - Tamil Translation 

A Chennai based writer and translator, Padma Narayanan has been busy 
for over a decade and a half doing that which is close to her heart. She 
contributes to The Hindu and Eves Touch. 


Rukmini Amirapu - Copy Editing 

Apart from acquiring her doctorate in English, Rukmini Amirapu has a 
variety of interests to pursue - editing, community service, trekking, 
motor rallying et al. She is founder and promoter of ‘pookandborrow’, a 
online book rental service. 


| 


இளநிலை மென்கலைப்பட்டம்‌ பெற்ற விஜயகுமார்‌ கலை சம்பந்தப்பட்ட பல்வேறு 
அலுவல்களில்‌ ஈடுபட்டுள்ளார்‌. தற்போது தனக்குப்‌ பிடித்த கலையுலகத்தில்‌ 
தனக்கென ஒரிடத்தைப்‌ பெற முனைந்துள்ளார்‌. 


வி. விஜயகுமார்‌ - பென்சில்‌ சித்திரங்கள்‌ 


பத்மா நாராயணன்‌ - தமிழ்‌ மொழிபெயர்ப்பு 

சென்னையில்‌ வாழும்‌ எழுத்தாளரும்‌ மற்றும்‌ மொழிபெயர்ப்பாளருமான பத்மா 
நாராயணன்‌ கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக தனக்கு விருப்பமான இப்பணியைச்‌ 
செய்து வருகிறார்‌. இவர்‌ ‘A ஹிந்து” மற்றும்‌ “ஈவ்ஸ்‌ Lê’ என்னும்‌ 
பத்திரிகைகளுக்கும்‌ எழுதி வருகிறார்‌. 


ருக்மிணி அமிராபு - காப்பி எடிட்டிங்‌ 

ஆங்கிலத்தில்‌ முனைவர்‌ பட்டம்‌ பெற்றுள்ள ருக்மிணி அமிராபு பல துறைகளிலும்‌ 
ஈடுபட்டுள்ளார்‌. எடிட்டிங்‌, சமூக சேவை, நடை பயணம்‌, மோட்டார்‌ வண்டி பந்தயம்‌, 
போன்றவை சில. மேலும்‌ இவர்‌ இணையதளம்‌ மூலம்‌ புத்தகங்களை வாடகைக்கு 
ஆர்டர்‌ செய்து படிப்பதற்கு வசதியான “புக்‌அன்ட்பாரோ' என்ற சேவையை துவக்கி 
இயக்கி வருகிறார்‌. 


ட ப்ப பட்ட பவ மட டடம பபப பு ப த -二 ப‏ کے 
Designed by Kalamkriya Limited‏ 
Published by Mrs. Chandra Sankar‏ 
Cathedral Road, Chennai - 600 086. Ph: 2812 8051/ 52‏ ,9 
email: k-kriyal@sanmargroup.com‏ 


வடிவமைப்பு: கலம்கிரியா லிமிடெட்‌ 
வெளியீட்டாளர்‌: திருமதி சந்திரா சங்கர்‌ 
9, கதீட்ரல்‌ சாலை, சென்னை - 600 086. © : 2812 8051/ 52 
மின்‌ அஞ்சல்‌: k-kriya1 @sanmargroup.com 


For private circulation only. 
தனிச்சுற்றுக்கு மட்டும்‌. 
2010 


